இயல்‌ - 4 


உரைநடை 


1. பண்டைய காலத்துப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ 








- உ.வே.சாமிநாதர்‌ 
1. பலவுள்‌ தெரிக 
[ புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 
சுவடியோடு பொருந்தாத ஒன்றைத்‌ தேர்வு செய்க 
௮) வசம்பு ஆ) மணத்தக்காளியிலைச்‌ சாறு 


&) கடுக்காய்‌ ஈ) மாவிலைக்கரி விடை: இ) கடுக்காய்‌ 





“குழி மாற்று” எந்தத்‌ துறையோடு தொடர்புடைய சொல்‌? 
௮) இலக்கியம்‌ ஆ) கணிதம்‌ 8) புவியியல்‌ ஈ) வேளாண்மை 


விடை: ஆ) கணிதம்‌ 





| அகநிலை வினாக்கள்‌ | 





உ.வே.சா - இன்‌ சிறப்புப்‌ பெயர்‌ 
௮) தமிழ்‌ வேந்தன்‌ 
இ) தமிழ்த்‌ தாத்தா 


ஆ) இலக்கியச்‌ செம்மல்‌ 
ஈ) தமிழ்‌ நாவலர்‌ விடை: இ) தமிழ்த்‌ தாத்தா 





“புலமைப்‌ பெருங்கடல்‌” என்று அழைக்கப்படுபவர்‌ 
௮) வாணிதாசன்‌ ஆ) கம்பர்‌ இ) சுரதா ஈ) உ.வே.சா 
விடை: ஈ) உ.வே.சா 





“மகாமகோபாத்தியாய', “திராவிட வித்தியா பூஷணம்‌”, “தாகஷணாத்திய கலாநிதி” உள்ளிட்ட 
பட்டங்களுக்குச்‌ சொந்தக்காரர்‌ 
௮) பேராசிரியர்‌ ௮.கா.பெருமாள்‌ ஆ) மகாவித்வான்‌ மீனாட்சி சுந்தரனார்‌ 
இ) நாவலர்‌ சோமசுந்தரனார்‌ ஈ) உ.வே.சாமிநாதர்‌ 
விடை: அ) உ.வே.சாமிநாதர்‌ 





கும்பகோணம்‌ அரசு கலைக்கல்லூரியிலும்‌ சென்னை மாநிலக்‌ கல்லூரியிலும்‌ தமிழ்‌ ஆசிரியராகப்‌ 


பணியாற்றியவர்‌ 
௮) உ.வே.சாமிநாதர்‌ ஆ) மா.இராசமாணிக்கனார்‌ 
இ) வ.சுப.மாணிக்கம்‌ ஈ) நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌ 


விடை: அ) உ.வே.சாமிநாதர்‌ 
































5. உ.வே.சா அவர்கள்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தினால்‌ “டாக்டர்‌” பட்டம்‌ பெற்ற ஆண்டு 
௮) 1932 ஆ) 1935 இ) 1936 ஈ) 1939 
விடை: அ) 1932 
6. வங்கக்கடலை நோக்கி நிற்கும்‌ வண்ணம்‌ உ.வே.சாமிநாதரின்‌ திருவுருவச்‌ சிலை நிறுவப்பட்டுள்ள இடம்‌ 
௮) பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌ ஆ) சென்னை மாநிலக்‌ கல்லூரி 
இ) சென்னை கீறிட்மயன்‌ கல்லூரி ஈ) கும்பகோணம்‌ அரசு கலைக்‌ கல்லூரி 
விடை: ஆ) சென்னை மாநிலக்‌ கல்லூரி 
7. உ.வே.சா நூலகம்‌ அமைந்துள்ள இடம்‌ 
௮) சென்னை - மயிலாப்பூர்‌ ஆ) சென்னை - தாம்பரம்‌ 
இ) சென்னை - திருவான்மியூர்‌ ஈ) சென்னை - ஆழ்வார்பேட்டை 
விடை: இ) சென்னை - திருவான்மியூர்‌ 
8. மில்டன்‌ எழுதிய சுவர்க்க நீக்கம்‌ என்ற நூலைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்தவர்‌ 
௮) மா.இராசமாணிக்கனார்‌ ஆ) ப. சுப்பிரமணியனார்‌ 
இ) நாவலர்‌ சோம சுந்தர பாரதியார்‌ ஈ) நாராயணசுவாமி 
விடை: ஆ) ப.சுப்பிரமணியனார்‌ 
9, திருநெல்வேலி தெற்குத்‌ தெரு கணபதியார்‌ திண்ணைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 4 வருடங்கள்‌ படித்தவர்‌ 
௮) எவள்ளக்கால்‌ ப. சுப்பிரமணியனார்‌ ஆ) வ.சுப. மாணிக்கம்‌ 
இ) நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌ ஈ) வேங்கடசாமி 
விடை: அ) வெள்ளக்கால்‌ ப.சுப்பிரமணியனார்‌ 
10. மெளனகுருவிடம்‌ கல்வி பயின்றவர்‌ 
௮) ப.சுப்பிரமணியனார்‌ ஆ) மா.கராசமாணிக்கனார்‌ 
இ) வேங்கடசாமி ஈ) நாராயண சாமி 
விடை: ஆ) மா.இராசமாணிக்கனார்‌ 
11. பின்னத்தூர்‌ அருகிலுள்ள கிருஷ்ணாபுரம்‌ முத்துராமபாரதி திண்ணைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ இலவசமாகப்‌ படித்தவர்‌ 
௮) வேங்கடசாமி ஆ) மா.ஒராசமாணிக்கனார்‌ 
இ) வ.சுப.மாணிக்கம்‌ ஈ) நாராயணசாமி விடை: ஈ) நாராயணசாமி 
12. நற்றிணை நூலின்‌ உரையாசிரியர்‌ 
௮) வ.சுப. மாணிக்கம்‌ ஆ) வேங்கடசாமி 
இ) பின்னத்தூர்‌ நாராயண சாமி ஈ) ப. சுப்பிரமணியனார்‌ 
விடை: இ) பின்னத்தூர்‌ நாராயணசாமி 
13. எட்டயபுரம்‌ திண்ணைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படித்தவர்‌ 
௮) நாவலர்‌ சோம சுந்தர பாரதியார்‌ ஆ) வ.சுப.மாணிக்கம்‌ 
இ) வேங்கடசாமி ஈ) நாராயணசாமி 
விடை: அ) நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌ 
14, சிலப்பதிகார உரையாசிரியர்‌ 


௮) வேங்கடசாமி ஆ) நாராயணசாமி 
இ) சோம சுந்தர பாரதியார்‌ ஈ)  ப.சுப்பிரமணியனார்‌ 
விடை: ௮) வேங்கடசாமி 





15. 


வல்லம்‌ குருசாமி வாத்தியார்‌ திண்ணைப்‌ பள்ளியில்‌ கல்வி பயின்றவர்‌ ' 
௮) நாராயணசாமி ஆ) வேங்கடசாமி 
இ) சோம சுந்தர பாரதியார்‌ ஈ) ப.சுப்பிரமணியனார்‌ 
விடை: ஆ) வேங்கடசாமி 





16. 


மதுரைப்‌ பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர்‌ வ.சுப. மாணிக்கம்‌ கல்வி பயின்றது 
௮) வல்லம்‌ குருசாமி வாத்தியார்‌ திண்ணைப்பள்ளி 
ஆ) எட்டயபுரம்‌ திண்ணைப்‌ பள்ளிக்கூடம்‌ 
இ) திருஷல்வேலி கணபதியார்‌ திண்ணைப்‌ பள்ளிக்கூடம்‌ 
ஈ) மகிபாலன்பட்ம நடேசனார்‌ திண்ணைப்‌ பள்ளிக்கூடம்‌ 
விடை: ஈ) மகிபாலன்பட்டி நடேசனார்‌ திண்ணைப்‌ பள்ளிக்கூடம்‌ 








17. “மஞ்சள்‌ குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும்‌ மிஞ்சப்‌ புகட்ட மிக வளர்ந்தாய” எனக்‌ கூறும்‌ நூல்‌ 
௮) சிந்தாமணி ஆ) மணிமேகலை இ) புறநானூறு ஈ) தமிழ்விடுதூது 
விடை: ஈ) தமிழ்விடுதூது 
18. “ஐயண்‌ டெய்தி மையாடி அறிந்தார்‌ கலைகள்‌” எனக்‌ கூறுவது 


ஆ) சிந்தாமணி ஈ) மணிமேகலை 


விடை: ஆ) சிந்தாமணி 


௮) தமிழ்விடுதூது இ) சிலப்பதிகாரம்‌ 





19. 


ஜைன மடங்களுக்கும்‌ பாடசாலைகளுக்கும்‌ பொதுவான பெயர்‌ 
௮) திண்ணை ஆ) மேடை இ) பள்ளி ஈ) மன்றம்‌ 


விடை: இ) பள்ளி 





20. 


உபாத்தியாருக்குப்‌ பிரிதியாகச்‌ சில சமயங்களில்‌ வைக்கப்படுவது முறை 
௮) கணக்குப்பிள்ளை ஆ) சட்டாம்பிள்ளை 
இ) உபாத்தியாயர்‌ பிள்ளை ஈ) தலைகீழ்ப்‌ பாடம்‌ 
விடை: ஆ) சட்டாம்‌ பிள்ளை 

















21. மைதடவி ஏட்டினை வாசிக்கத்‌ தொடங்குவதனால்‌ அக்ஷராப்பியாசத்தை என்றும்‌ சொல்வார்கள்‌ 
௮) முறை வைப்பு ஆ) சட்டாம்‌ பிள்ளை இ) கல்விப்‌ பயிற்சி ஈ) மையாடல்‌ விழா 
விடை: ஈ) மையாடல்‌ விழா 
22. இரட்டைத்‌ துளையுள்ள ஏடுகளில்‌ ஒரு துளையில்‌ செப்புக்‌ கம்பி அல்லது மூங்கிற்‌ குச்சியைக்‌ செருகிக்‌ 
கட்டுவதற்குப்‌ பெயர்‌. 
௮) பேனாக்கத்தி ஆ) நாராசம்‌ இ) மடக்்‌கழுத்தாணி ஈ) குண்டெழுத்தாணி 
விடை: ஆ) நாராசம்‌ 
23. ஒரு பக்கத்தில்‌ இரண்டு கத்தியும்‌ ஒரு பக்கம்‌ இரண்டு எழுத்தாணியும்‌ உள்ளவை 
௮) மடக்ககழுத்தாணி ஆ) வாலழுத்தாணி 
இ) குண்டெமழுத்தாணி ஈ) பேனாக்கத்தி 
விடை: அ) மடக்கெழுத்தாணி 
24, சுவடிகளை வைப்பதற்கும்‌ எடுத்துச்‌ செல்வதற்கும்‌ உபயோகப்படும்‌ கருவிக்கு பெயர்‌ 
௮) தூக்கு / அசை ஆ) பாடம்‌ / ஏடு 
வ) எழுத்தாணி / அசை ஈ) வாதம்‌/ தூக்கு விடை: அ) தூக்கு / அசை 
25, காலையில்‌ ஐந்து மணிக்குப்‌ பள்ளிக்கூடத்திற்கு முதலில்‌ வருபவனை என்று சொல்வர்‌ 


௮) சட்டாம்‌ பிள்ளை ஆ) தலைமாணாக்கன்‌ 


8) வேத்தான்‌ ஈ) கணக்கு பிள்ளை விடை: இ) வேத்தான்‌ 











26. கல்வியின்‌ பொருட்டுத்‌ தலைவன்‌ தலைவியைப்‌ பிரிவது 
௮) ஈட்டல்‌ பிரிவு ஆ) தூதுப்‌ பிரிவு இ) ஓதற்பிரிவு ஈ) ஒற்றர்‌ பிரிவு 
விடை: இ) ஓதற்பிரிவு 
27. ஓதற்‌ பிரிவு பற்றிக்‌ கூறும்‌ இலக்கண நூல்‌ 
௮) நன்னூல்‌ ஆ) தண்டியலங்காரம்‌ இ) தொல்காப்பியம்‌ ஈ) வீரசோழியம்‌ 
விடை: இ) தொல்காப்பியம்‌ 
28. ஓதற்‌ பிரிவிற்குரிய கால எல்லை 
௮) மூன்று ஆண்டுகள்‌ ஆ) ஐந்து ஆண்டுகள்‌ இ) ஓர்‌ ஆண்டு ஈ) இரண்டு ஆண்டுகள்‌ 


விடை: அ) மூன்று ஆண்டுகள்‌ 





29. 





தமிழ்க்‌ கல்லூரியாகவும்‌ வடமொழிக்‌ கல்லூரியாகவும்‌ விளங்கிய மடங்கள்‌ 
௮) மதுரை மடம்‌, காஞ்சிமடம்‌ ஆ) காஞ்சிமடம்‌, திருச்சி மடம்‌ 
இ) திருவாடுதுறை மடம்‌, தருமபுரம்‌ மடம்‌ ஈ) திருவையாறு மடம்‌, தருமபுரம்‌ மடம்‌ 


விடை: இ) திருவாடுதுறை மடம்‌, தருமபுரம்‌ மடம்‌ 





30. 


பிற தேசத்து மாணாக்கர்கள்‌ வந்து தஞ்சை சர்வசிவ பண்டிதரென்பாரிடத்தில்‌ கற்று சென்ற காலம்‌ 
௮) முதல்‌ இராஜராஜ சோழன்‌ காலம்‌ ஆ) இரண்டாம்‌ இராஜராஜ சோழன்‌ காலம்‌ 
இ) இராசேந்திரன்‌ காலம்‌ ஈ) புலிகேசியின்‌ காலம்‌ 


விடை: அ) முதல்‌ இராஜராஜ சோழன்‌ காலம்‌ 





11. குறுவினா 








[ புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 
அக்காலத்துக்‌ கல்விமுறையில்‌ மனனப்‌ பயிற்சிக்கு உதவிய நூல்கள்‌ எவை? 





மனனப்‌ பயிற்சிக்கு உதவிய நூல்கள்‌ : 

தமிழில்‌, 

* நிகண்டு * நன்னூல்‌ * காரிகை 
> தண்ழயலங்காரம்‌ > நீதிநூல்கள்‌ 

கணிதத்தில்‌, 


> கீழ்வாயிலக்கம்‌ 
உ மேல்வாயிலக்கம்‌ 
* குழிமாற்று 





(அகநிலை வினாக்கள்‌ | 





குருகுலம்‌ பற்றி எழுதுக 

குருகுலம்‌ 

நம்நாட்டில்‌ மிகப்பழங்காலத்தில்‌ உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. அதை குருகுலம்‌: 
என்பர்‌. 

> 'கணக்காயவன்பது' உபாத்தியாயருக்குப்பயர்‌ 

* கணக்கு' என்பது நூலின்‌ பெயர்‌ 





மன்றம்‌ எவ்வாறு திண்ணைப்‌ பள்ளிக்கூடமாக மாறியது? 

மன்றம்‌ : 

> ஊர்தோறும்‌ பொதுவான இடத்தில்‌ ஒரு பெரிய மரத்தினழயில்‌ மேடையான்று ௮மைக்கப்பட்டருக்கும்‌. 
* அதனை 'மன்றம்‌' என்னும்‌ 'அம்பலம்‌' என்றும்‌ கூறுவர்‌. 

திண்ணைப்‌ பள்ளி : 

* மன்றமென்பது மரத்தழயில்‌ உள்ள திண்ணையே. 

> அதுவே பிறகு திண்ணைப்‌ பள்ளிக்கூடமாக மாறியது 





“பாடசாலைகளுக்கும்‌ மடங்களுக்கும்‌ பள்ளியென்னும்‌ பெயர்‌ வழங்கக்‌ காரணம்‌ என்ன? 

பள்ளி : 

> மரத்தழயில்‌ இருந்த பள்ளிக்கூடங்கள்‌ நாளடைவில்‌ சிறு குழசைகளாக மாறின. 

* பல இடங்களில்‌ மடங்களில்‌ பாடசாலைகள்‌ உண்டாயின. 

* பள்ளியன்னும்‌ எசால்‌ ஜைன மடங்களுக்கும்‌ பாடசாலைகளுக்கும்‌ எபாதுவான பெயர்‌. 

> எனவே, பாடசாலை, மடங்கள்‌ என்ற வேறுபாழன்றி ஒன்றாகவே கருதப்பட்டதால்‌ பள்ளிவயன்னும்‌ பெயர்‌ 
இரண்டற்கும்‌ எபாதுவாக வழங்கப்பட்டது. 





“மையாடல்‌' - பற்றி எழுதுக 

மையாடல்‌ : 

உ சுவழகளிலுள்ள எழுத்துகள்‌ செவ்வனே தெரிவதற்காகச்‌ சுவழயில்‌, 
உ வசம்பு உ மஞ்சள்‌ ௪ மணத்தக்காளி ௪ இலைச்சாறு அல்லது ஊமத்தையிலைச்சாறு 
உ மாவிலைக்கரி உ தர்ப்பைக்கரி முதலியவற்றைக்‌ கூட்டச்‌ செய்த மையை அதில்‌ தடவுவார்கள்‌. 

* அந்த மை எழுத்துகளை விளக்கமாகக்‌ காட்டுவதோடு கண்ணுக்கும்‌ குளிர்ச்சியைத்‌ தரும்‌. 

* எனவே, மை தடவிப்‌ புத்தகத்தை வாசிக்கத்‌ தொடங்குவதால்‌ அக்ஷராப்பியத்தை 'மையாடல்‌ விழா” என்று 

சொல்வர்‌. 





வரியெழுத்தின்‌ உறுப்புகள்‌ யாவை? 
வரியெழுத்தின்‌ உறுப்புகள்‌ 


> புள்ளி > கால்‌ > கொம்பு > விலங்கு 





எளிதில்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ செய்யுட்கள்‌ எவ்வாறு அமைந்திருந்தன? 

> சிறுவர்கள்‌ பழக்கும்‌ ஆத்திச்சூமழ, கொன்றை வேந்தன்‌ என்பவை அகராதி வரிசையில்‌ ௮மைந்தமை 
அவர்களின்‌ ஞாபகத்தில்‌ எளிதில்‌ பதிவதன்‌ பாருட்டேயாகும்‌. 

> அந்தாதி முறையைக்‌ கொண்டும்‌, 

* எதுகை, மோனைகளைக்‌ கொண்டும்‌ செய்யுட்களை ஞாபகப்படுத்திக்‌ காள்வார்கள்‌. 





அக்காலத்தில்‌ எழுதுவதற்குப்‌ பயன்பட்ட சுவடிகள்‌ யாவை? 
சுவடிகள்‌ : 

ஓ பனையேடூ (பனையோலை) 

> சீதாள பத்திரம்‌ தாழை மடல்‌) 





எழுத்தாணிகளின்‌ பேதங்கள்‌ யாவை? 

எழுத்தாணிகள்‌ : 

* ஓலையில்‌ எழுதுவதற்குரிய எழுத்தாணியில்‌ பல பேதங்கள்‌ உண்டு 
உ எழுத்தாணியை ஊசிவயன்றும்‌ கூறுவர்‌. 

வகைகள்‌ : 

உ மடக்கழுத்தாணி, 


உ வாலழுத்தாணி, உ குண்டமழுத்தாணி என மூவகைப்படும்‌. 





வாதம்‌ புரிதல்‌ பற்றி மதுரைக்காஞ்சி உணர்த்துவன யாவை? 

வாதம்‌ புரிதல்‌ : 

ஓ கல்வியில்‌ வாதம்‌ செய்தல்‌ நம்நாட்டுப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ இருந்தது. 

* மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள்‌ அரசவைகளில்‌ வாதுபுரிந்து தம்‌ கல்வித்‌ திறமையை நிலைநாட்டுவர்‌ 
* அதன்‌ பொருட்டு அவர்கள்‌ ககாழகட்டியிருப்பஹன்று மதுரைக்காஞ்சி முதலிய நூல்களால்‌ அறியலாம்‌. 





1௦. 


சாந்துணையும்‌ கற்றல்‌ பற்றி வள்ளுவர்‌ விதிப்பது யாது? 

சாந்துணையும்‌ கற்றல்‌ : 

* பல நூல்களையும்‌ பள்ளிக்கூடத்தில்‌ பயின்றதோடு நில்லாமல்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ நம்நாட்டார்‌ படித்து 
வந்தனர்‌. 

உ என்‌ ஒருவன்‌ சாந்துணையும்‌ கல்லாத வாறு! என்ற குறளினால்‌ திருவள்ளுவர்‌, ஒருவன்‌ இறக்குமளவும்‌ 
பழக்கவேண்டுமென்பதை விதிக்கிறார்‌. 

> பள்ளிக்கூடத்தில்‌ கற்கும்‌ காலம்‌ கடந்த பின்பும்‌ எங்‌ககங்கே கலைகளைக்‌ கற்பிக்கும்‌ ஆசிரியர்கள்‌ 
இருந்தார்களோ, அங்கங்கே சென்று தாம்‌ முன்பு கல்லாதவற்றைக்‌ கற்று வந்தார்கள்‌. 





11. 


உ.வே.சாமிநாதர்‌ பெற்ற பட்டங்கள்‌ யாவை? 
பட்டங்கள்‌ : 
* 'மகாமகோபாத்தியாய' > “திராவிட வித்தியா பூஹணம்‌'  :தாகஷிணாத்திய கலாறிதி' 





12. 


உ.வே.சாமிநாருக்கு நாம்‌ செய்த சிறப்புகள்‌ யாவை? 

திருவுருவச்சிலை : 

* சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ வங்கக்கடலை நோக்கி நிற்கும்‌ வண்ணம்‌ உ.வே.சாமிநாதரின்‌ திருவுருவச்‌ 
சிலை நிறுவப்பட்டூள்ளது. 

நூலகம்‌ : 

> சென்னையில்‌ திருவான்மியூரில்‌ உ.வே.சா பெயரால்‌ உ.வே.சா நூலகம்‌ அமைந்துள்ளது. 





13. 


மாணவர்களின்‌ ஞாபகசக்தியை விருத்தி செய்ய உபாத்தியாயர்‌ செய்தது என்ன? 

ஞாபகசக்தி விருத்தியாக : 

* ஒவ்வாரு நாளும்‌ பாடங்கள்‌ முழந்தவுடன்‌ பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும்‌ போது அவர்களது 
ஞாபகசக்தியை விருத்தி எசய்ய, ஒவ்வொருவருக்கும்‌ பூ, மிருகம்‌, பட்சி, ஊர்‌ இவற்றின்‌ பெயர்களில்‌ 
வகைக்கு ஒவ்‌வான்றை உபாத்தியாயர்‌ சொல்லி அனுப்புவார்‌. 

> மாணவர்கள்‌ அந்தப்‌ பெயர்களை மறுநாள்‌ மறவாமல்‌ வந்து சசால்ல வேண்டும்‌. 





14. 


“வேத்தான்‌' - எனப்படுபவன்‌ யார்‌? 

வேத்தான்‌ : 

> பள்ளிக்கூடத்திலே காலையில்‌ ஐந்து மணிக்கே வந்து விட வேண்டும்‌. 

> எனவே, பிள்ளைகள்‌ பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம்‌. 

> முதலில்‌ வருபவனை “வேத்தான்‌' என்பர்‌. 

* “வேத்தான்‌' என்றால்‌ மற்றவர்களை விட வேறான தனிப்‌பருமை உடையவன்‌ என்று பொருள்‌. 





11. சிறு வினா 








[ புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ |] 





நீங்கள்‌ ஆசிரியரானால்‌ மாணக்கரை அன்பினால்‌ எவ்வகையில்‌ நெறிப்படுத்துவீர்கள்‌? 

அன்பினால்‌ அடக்குதல்‌ : 

% முற்காலத்தில்‌ எகொழய தண்டனைகள்‌ இன்றி ஆசிரியர்கள்‌ மாணக்கர்களை அன்பினால்‌ 
நெறிப்படுத்தியதைப்‌ போல்‌, 





(6) 


நான்‌ ஆசிரியரானால்‌, அன்பின்‌ வழியிலேயே அறக்கருத்துகளைப்‌ போதிப்பேன்‌. 
* இன்சால்‌ கலந்த கண்டிப்புடன்‌ செயல்பட்டு, மாணக்கர்களுக்கு மரியாதை கலந்த பயத்தை 
உண்டாக்குவேன்‌. அதனால்‌ மாணவர்கள்‌ மறந்தும்‌ தவறு புரியாத நிலை ஏற்படும்‌. 
* மாணவர்கள்‌ தவறு செய்யாமல்‌ இருப்பதற்கும்‌, தவறு செய்தால்‌ அதைத்‌ திருத்திக்‌ ககாள்ளும்‌ வகையிலும்‌ 
பல நடைமுறை வழக்கங்களை மென்மையாக எடுத்துக்கூறி புரிய வைப்பேன்‌. 





மணலில்‌ எழுதியது முதல்‌ தற்காலம்‌ வரை எழுதும்‌ முறையில்‌ ஏற்பட்டுள்ள மாற்றங்களைத்‌ தொகுத்துரைக்க. 

எழுதும்‌ முறையில்‌ ஏற்பட்டுள்ள மாற்றங்கள்‌ : 

மணலில்‌ எழுதுதல்‌ : 

* பிள்ளைகள்‌ முதலில்‌ மணலில்‌ எழுதிப்‌ பழகுவார்கள்‌. அதனால்‌ எழுத்துகள்‌ வரிசையாகவும்‌ நன்றாகவும்‌ 
அமையும்‌. 

$ உபாத்தியாயர்‌ முதலில்‌ தரையில்‌ எழுத அதன்‌ மேல்‌ பிள்ளைகள்‌ விளம்புவார்கள்‌. பிறகு தாமே எழுதி 
எழுதிப்‌ பழகுவார்கள்‌. 

கையெழுத்து : 

எழுத்துகள்‌ ஒன்றோடான்று படாமல்‌ வரிகோணாமல்‌ பழைய காலத்தில்‌ எழுதி வந்தார்கள்‌. 

எழுத்தின்‌ அளவு : 

இப்போது அச்சுப்புத்தகங்களின்‌ அளவில்‌ எவ்வளவு வேறுபாடுகள்‌ உண்டோ அவ்வளவு பனையோலைச்‌ 

சுவழகளிலும்‌ உண்டு. 

ஏடெழுதும்‌ வழக்கம்‌ : 

$ ஒரு பக்கத்தில்‌ மிக நுண்ணிய எழுத்துக்களாக இருபது முப்பது வரி வரையில்‌ எழுதுவதற்குரிய எமல்லிய 
எழுத்தாணிகள்‌ இருந்தன. 

> நாம்‌ இக்காலத்தில்‌ காகிதத்தில்‌ எழுதுவதைப்‌ போன்ற வேகத்தோடும்‌ ஏட்ழல்‌ எழுதுவதுண்டு. 

எழுத்தின்‌ வடிவம்‌ : 

$ எழுத்துகளின்‌ உருவங்கள்‌ பல காலமாக மாறாமல்‌ இருந்து வந்தன. 

> புள்ளி, கால்‌, கொம்பு, விலங்கு முதலியவை வரியழுத்தின்‌ உறுப்புகள்‌ 

> பெரியயோர்கள்‌ பழக்கி வந்த பழக்கத்தால்‌ பல நூறு வருஷங்களாகியும்‌ எழுதும்‌ வழக்கத்தில்‌ பெரிய 
மாறுபாடுகள்‌ ஏற்படவில்லை. 





(அகநிலை வினாக்கள்‌ | 





உ.வே.சா. சிறு குறிப்பு வரைக 

உ.வே.சாமிநாதர்‌ ; 

தமிழ்த்‌ தாத்தா' என அமழைக்கப்வற்ற உ.வே.சா இணையற்ற ஆசிரியர்‌; புலமைப்‌ பெருங்கடல்‌; 
சிறந்த எழுத்தாளர்‌; பதிப்பாசிரியர்‌: பழந்தமிழ்‌ இலக்கியங்களைத்‌ தேடித்‌ தேம அச்சில்‌ பதிப்பிக்க 
அரும்பாடூபட்டவர்‌. 'மகாமகோபாத்தியாய', திராவிட வித்தியா பூஹணம்‌', தாஷிணாத்திய கலாநிதி' 
உள்ளிட்ட பட்டங்களைப்‌ பெற்றுள்ளவர்‌; கும்பகோணம்‌ அரசு கலைக்கல்லூரியிலும்‌ எசன்னை மாநிலக்‌ 
கல்லூரியிலும்‌ தமிழ்‌ ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. 1932இல்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தினால்‌ 
*டாக்டர்‌' பட்டம்‌ வற்ற பெருமைக்குரியவர்‌. அவரது திருவுருவச்‌ சிலை, சென்னை மாநிலக்‌ 
கல்லூரியில்‌ வங்கக்கடலை நோக்கி நிற்கும்‌ வண்ணம்‌ நிறுவப்பட்டுள்ளது. ௭சன்னையில்‌ திருவான்மியூரில்‌ 
இவர்‌ பெயரால்‌ உ.வே.சா நூலகம்‌ அமைந்துள்ளது. 





“உயிர்‌ மீட்சி! என்ற இலக்கிய கட்டுரையில்‌ எடுத்தாளப்பட்டுள்ள கல்வி சார்ந்த அக்காலச்‌ சொற்களுக்கேற்ற 


தமிழ்ச்‌ சொற்களை எடுத்தெழுதுக. 

தமிழ்ச்‌ சொற்கள்‌ : 

> உபாத்தியாயர்‌ - ஆசிரியர்‌ 

> வித்தியாரம்பம்‌ - கல்வித்‌ தொடக்கம்‌ 

> வித்தியாப்பியாசம்‌ - கல்விப்‌ பயிற்சி 

> அகஷராப்பியாசம்‌ -— எழுத்துப்‌ பயிற்சி 

> கீழ்வாயிலக்கம்‌ - பின்ன எண்ணின்‌ கீழ்த்தாகை 
> மேல்வாயிலக்கம்‌ - பின்ன எண்ணின்‌ மேல்‌தொகை 
> குழிமாற்று - பெருக்கல்‌ வாய்பாடு 

> சீதாள பத்திரம்‌ — தாழை மடல்‌ 

* நவத்வீபம்‌ - வங்காளத்தில்‌ உள்ள ஓர்‌ ஊர்‌. 





அக்காலத்தில்‌ மாணவர்களுக்குக்‌ கற்பிக்கப்பட்ட நூல்களைப்‌ பட்டியலிடுக 

கற்பிக்கப்பட்ட நூல்கள்‌ : 

* கதைப்பாடல்கள்‌ மாணவர்களுக்குக்‌ கற்பித்த நூற்களைப்‌ பட்ழயலிடுகின்றன. 

* இவை பெரும்பாலும்‌ நீதி நூல்கள்‌. (ஆத்திச்சூமழ, கொன்றைவேந்தன்‌. மூதுரை, நல்வழி) நிகண்டுகளை 
மனப்பாடம்‌ செய்யும்‌ மாணவனுக்கு மதிப்பிருந்தது. 

வியாபாரம்‌ எசய்வதற்கும்‌ கோவிலில்‌ பணி செய்வதற்கும்‌ ஏற்றவாறமைத்த கணிதமுறை கட்டாயமாகக்‌ 
கற்பிக்கப்பட்டதைக்‌ கதைப்பாடல்கள்‌ குறிப்பிடுகின்றன. 

> கீழ்வாயிலக்கம்‌, மேல்வாயிலக்கம்‌, குழிமாற்று, ஏல்‌ இலக்கம்‌ முதலிய வாய்பாடுகளைக்‌ கட்டாயம்‌ 
மனப்பாடம்‌ செய்ய வேண்டும்‌. 

> இதற்காகப்‌ பிரபவாதி சுவழ என்ற புத்தகம்‌ கூட இருந்தது. 





“வித்தியாரம்பம்‌” - குறித்து எழுதுக 

ஐந்தாம்‌ பிராயம்‌ : 

> முதன்‌ முதலில்‌ ஐந்தாம்‌ பிராயத்தில்‌ வித்தியாப்பியாசம்‌ செய்யும்‌ வாழுது தாய்‌ தந்தையர்‌ பிள்ளைகளை 
ஆசிரியர்களிடம்‌ அடைக்கலமாகக்‌ கொடுத்து வந்தார்கள்‌. 

விசேட நாள்‌ : 

> பிள்ளைகளைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ வைக்கும்‌ காலம்‌ ஒரு பெரிய விசேட நாளாகக்‌ கொண்டாடப்‌ பெறும்‌. 

வித்தியாரம்பம்‌ : 

> ஏட்ழன்‌ மீது மஞ்சள்‌ பூசிப்‌ பூசித்துப்‌ பையனிடம்‌ கொடுத்து வாசிக்கச்‌ எசய்வார்கள்‌. 

> உபாத்தியாயர்‌ நடுங்கணக்கைச்‌ சொல்லிக்‌ எகாடுக்க, மாணாக்கன்‌ அதனைப்‌ பின்பற்றிச்‌ எசால்லுவான்‌. 





ஓதற்பிரிவு பற்றித்‌ தொல்காப்பியம்‌ கூறுவது யாது? 

ஓதற்பிரிவு : 

கற்றல்‌ - கற்பித்தல்‌ - வாதம்புரிதல்‌ : 

* இல்லறம்‌ நடத்தும்‌ காலத்தில்‌ கூட, வேற்று நாட்ழற்குச்‌ என்று தம்முடைய கல்வியைக்‌ கற்பித்தும்‌ வாதம்‌ 
புரிந்து என்றும்‌ தாம்‌ முன்பு ௮றியாதவற்றைக்‌ கற்றும்‌ வந்தனர்‌. 

தொல்காப்பியம்‌ : 

* இலக்கண நூலான தொல்காப்பியத்திலும்‌ பிறவற்றிலும்‌ இங்ஙனம்‌ பிரியும்‌ காலம்‌ ஓதற்பிரிவவன்று 
சொல்லப்பட்மழருக்கின்றது. 

கால எல்லை : 

> ஓதற்பிரிவின்‌ கால எல்லை மூன்று வருடங்கள்‌ என அந்நூல்கள்‌ விதிக்கின்றன. 








IV. நெடு வினா 








[ புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 





பண்டைக்‌ காலக்‌ கல்வி முறையில்‌ ஆசிரியர்‌ மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல்‌, கற்பித்தல்‌ முறைகளைத்‌ 
தொகுத்தெழுதுக. 
பண்டைக்‌ காலத்தில்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ முறைகள்‌ : 
முன்னுரை : 
* கல்வியும்‌ அதன்‌ நோக்கமும்‌ கல்விக்கூட அமைப்பும்‌ கற்பிக்கும்‌ முறைகளும்‌ காலந்தோறும்‌ 
இலக்கியங்களில்‌ தடங்களாகப்‌ பதிவு பெற்றிருக்கின்றன. 
குருகுலம்‌ : 
> நம்‌ நாட்டல்‌ மிகப்‌ பழைய காலத்தில்‌ உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது. அதைக்‌ 
"குருகுலம்‌' என்பர்‌. 
> கணக்காயவன்பது உபாத்தியாயருக்குப்‌ பெயர்‌. 
மன்றங்கள்‌ : 
> மன்றமென்பது, ஊர்தோறும்‌ பொதுவான இடத்தில்‌ ஒரு பெரிய மரத்தழயில்‌ உள்ள திண்ணையே. 
> அதுவே, பிறகு திண்ணைப்‌ பள்ளிக்கூடமாக மாறியது. 
பள்ளிகள்‌ : 
* மரத்தழயில்‌ இருந்த பள்ளிக்கூடங்கள்‌ நாளடைவில்‌ சிறு குழசைகளாக மாறின. 
> பல இடங்களில்‌ மடங்களில்‌ பாடசாலைகள்‌ உண்டாயின. 
* பள்ளியன்னும்‌ சால்‌ ஜைன மடங்களுக்கும்‌ பாடசாலைகளுக்கும்‌ எபாதுவான பெயர்‌. 
* எனவே, பாடசாலை, மடங்கள்‌ என்ற வேறுபாழன்றி ஒன்றாகவே கருதப்பட்டதால்‌ பள்ளிவயன்னும்‌ பெயர்‌ 
இரண்டற்கும்‌ பொதுவாக வழங்கப்பட்டது. 
வித்தியாரம்பம்‌ : 
௮) ஐந்தாம்‌ பிராயம்‌ : 
* முதன்‌ முதலில்‌ ஐந்தாம்‌ பிராயத்தில்‌ வித்தியாப்பியாசம்‌ சசய்யும்‌ பொழுது தாய்‌ தந்தையர்‌ 
பிள்ளைகளை ஆசிரியர்களிடம்‌ அடைக்கலமாகக்‌ கொடுத்து வந்தார்கள்‌. 
ஆ) விசேட நாள்‌ : 
> பிள்ளைகளைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ வைக்கும்‌ காலம்‌ ஒரு பெரிய விசேட நாளாகக்‌ கொண்டாடப்‌ பறும்‌. 
இ) வித்தியாரம்பம்‌ : 
> ஏட்ழன்‌ மீது மஞ்சள்‌ பூசிப்‌ பூசித்துப்‌ பையனிடம்‌ கொடுத்து வாசிக்கச்‌ செய்வார்கள்‌. 
* உபாத்தியாயர்‌ ஹடூங்கணக்கைச்‌ சொல்லிக்‌ கொடுக்க, மாணாக்கன்‌ அதனைப்‌ பின்பற்றிச்‌ 
சொல்லுவான்‌. 
எழுத்துப்‌ பயிற்சி : 
$ உபாத்தியாயர்‌ முதலில்‌ தரையில்‌ எழுத அதன்‌ மேல்‌ பிள்ளைகள்‌ விளம்புவார்கள்‌. பிறகு தாமே எழுதி 
எழுதிப்‌ பழகுவார்கள்‌. 
$ அதனால்‌ அவர்களுடைய எழுத்துகள்‌ வரிசையாகவும்‌ நன்றாகவும்‌ அமையும்‌. 
மனனப்‌ பயிற்சி : 
* அக்காலத்தில்‌ கற்பிக்கப்படும்‌ நூல்கஊளல்லாம்‌ பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும்‌ . 
தமிழில்‌ 
உ நிகண்டு ௪ நன்னூல்‌ ௪ காரிகை ௪ தண்ழயலங்காரம்‌ ௪ நீதி நூல்கள்‌ 
- முதலியன பாடமாக இருக்கும்‌. 





(9) 


கணிதத்தில்‌ 
உ கீழ்வாயிலக்கம்‌ உ மேல்வாயிலக்கம்‌ ௪ குழிமாற்று உ ரூல்‌ இலக்கம்‌ 
- முதலிய வாய்பாடுகள்‌ பாடமாக இருக்கும்‌ 
உ 'தலைகீழ்ப்‌ பாடம்‌' என்ற முறையும்‌ அக்காலத்தில்‌ காணப்பட்டது. 
ஞாபகத்தில்‌ அமைய : 
* சிறுவர்கள்‌ பழக்கும்‌ ஆத்திச்சூழ, கொன்றை வேந்தன்‌ என்பவை அகராதி வரிசையில்‌ ௮மைந்தமை 
மாணாக்கர்களின்‌ ஞாபகத்தில்‌ அவை பதிவதன்‌ பொருட்டேயாகும்‌. 
* இவ்வாறே அந்தாதி முறையைக்‌ கொண்டும்‌, எதுகை மோனைகளைக்‌ கொண்டும்‌ செய்யுட்களை 
ஞாபகப்படுத்திக்‌ கொள்வார்கள்‌. 
ஏடெழுதும்‌ வழக்கம்‌ : 
* ஒரு பக்கத்தில்‌ மிக நுண்ணிய எழுத்துகள்‌ எழுதுவதற்குரிய எமல்லிய எழுத்தாணிகள்‌ இருந்தன. 
> ஆசிரியர்கள்‌ ஒவ்வாரு நாளும்‌ அவர்களைத்‌ தனித்தனியே ஏடுகளில்‌ தாம்‌ மேலே எழுதி அதைப்‌ போல்‌ 
எழுதி வரச்‌ சொல்வார்கள்‌. 
* இதற்குச்‌ சட்டென்று பெயர்‌. 
முடிவுரை : 
* முற்காலத்தில்‌ கொடிய தண்டனைகளின்றி ஆசிரியர்கள்‌ மாணாக்கர்களை அன்பினால்‌ வழிப்படுத்தி 
வந்தனர்‌. ஆசிரியர்கள்‌ மீது இருந்த மரியாதை கலந்த பயம்‌ மாணாக்கர்களை மறந்தும்‌ கூட தவறுகளைப்‌ 
புரியாத நிலையை ஏற்படுத்தியது. 


கற்பவை கற்றபின்‌ 


“மனனம்‌ செய்தல்‌” - இன்றைய கல்வி நிலையிலும்‌ குறிப்பிடத்தக்க ஒரு கூறு. இது பற்றிப்‌ பத்து 
கருத்துகளை முன்‌ வைக்க. 


இன்றைய கல்வியில்‌ 'மனனம்‌' என்பது ஒரு திறமையாகவே மதிப்பிடப்படுகிறது. 
மதிப்பண்‌ ஸறுதல்‌ நீதியான பாணியில்‌ மாணவர்களை வளரச்‌ செய்கிறது. 

புரிந்து காண்டூ மனனம்‌ செய்யாமல்‌ புரியாதவற்றையுமே மனனம்‌ செய்தல்‌ தவறு 
மனனம்‌ செய்வதால்‌ வாழ்வியலோடு ஒப்பீடு எசய்யும்‌ தன்மை குறைகிறது. 

சிந்தனை வளம்‌ குறைகிறது. 

பிறவற்றோடு தொடர்புபடுத்திப்பார்க்கும்‌ ஆற்றல்‌ குறைகிறது. 

புதிய கண்டுபிழப்புகளுக்குப்‌ புரியாமல்‌ பழக்கும்‌ மனனம்‌ செய்யும்‌ முறை தடையாகிறது. 


இன்றைய கல்வியில்‌ மட்டுமல்ல ௮க்கால குருகுலக்‌ கல்வியிலும்‌ மனனம்‌ முறை இருந்தது. 


நா ஆ. ஆர ஆர. பர. ஆ. ந அ. ப 


அது தன்னைச்‌ சுற்றியுள்ள ஆழல்களைக்‌ கூறி தாம்‌ பழக்க வேண்ழய கருத்தை நினைவில்‌ இருத்துவதாக 
இருந்தது. 
* மனனம்‌ செய்யும்‌ திறமை மூலம்‌ குறைந்த நேரத்தில்‌ அதிக பாடங்களைப்‌ பழத்து விட முழயும்‌. 





2. செய்யுள்‌ : இதில்‌ வெற்றி பெற 


- சுரதா 





(சொல்லும்‌ பொருளும்‌ | 





























1. விண்‌ _ வானம்‌ 5. விழுப்புண்‌ போர்க்களத்தில்‌ பகை வீரர்களோடு 
போரிடும்‌ போது ஏற்படுவது 
2. வெண்மதி - நிலவு 6. கீர்த்தி ௫ புகழ்‌ 
3. செங்கதிர்‌ - சூரியன்‌ 7. எருவினிலே  மாட்ழன்‌ சாணம்‌ இடப்பட்ட வயலில்‌ 
4. முகில்‌ _ மேகம்‌ 8. அந்தி - மாலை 
நம்மை அளய்போம்‌ 
1. பலவுள்‌ தெரிக 

[| புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 
சுரதா நடத்திய கவிதை இதழ்‌ 
௮) இலக்கியம்‌ ஆ) காவியம்‌ இ) ஊர்வலம்‌ ஈ) விண்மீன்‌ 


விடை: ஆ) காவியம்‌ 





“விண்வேறு ; விண்வெளியில்‌ இயங்கு கின்ற 
வெண்மதியும்‌ செங்கதிரும்‌ முகிலும்‌ வேறு;” - தொடர்‌ தரும்‌ முழுமையான பொருள்‌: 
௮) விண்ணும்‌ வண்மதியும்‌ வேறு வேறு ஆ) விண்ஸளியும்‌ எசங்கதிரும்‌ வேறு வேறு 
இ) வண்மதியும்‌ முகிலும்‌ வேறு வேறு 
ஈ) விண்‌, விண்ஸளியில்‌ உள்ள வெண்மதி, செங்கதிர்‌, முகில்‌ அனைத்தும்‌ வேறு வேறு 
விடை: ஈ) விண்‌, விண்வெளியில்‌ உள்ள வெண்மதி, செங்கதிர்‌, முகில்‌ அனைத்தும்‌ வேறு வேறு 





(அகநிலை வினாக்கள்‌ ) 





“இதில்‌ வெற்றி பெற” - என்ற கவிதை இடம்பெற்றுள்ள சுரதாவின்‌ கவிதைத்‌ தொகுப்பு 
௮) தேன்மழை ஆ) துறைமுகம்‌ இ) அமுதும்‌ தேனும்‌ ஈ) மங்கையர்க்கரசி 
விடை: ஆ) துறைமுகம்‌ 





“உவமைக்‌ கவிஞர்‌” என்று சிறப்பிக்கப்படுவர்‌ 
௮) இராசகோபாலன்‌ 
இ) கவிமணி தேசிக விநாயகம்‌ பிள்ளை 


ஆ) கனகசுப்புரத்தினம்‌ 
ஈ) நாமக்கல்‌ வெ.இராமலிங்கனார்‌ 


விடை: அ) இராசகோபாலன்‌ 





இலக்கியம்‌, விண்மீன்‌, ஊர்வலம்‌ போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர்‌ 
௮) சுரதா ஆ) பூமணி இ) உ.வே.சாமிநாதர்‌ ஈ:) சி.மணி 
விடை: அ) சுரதா 









































4. தேன்மழை, துறைமுகம்‌, மங்கையர்க்கரசி, அமுதம்‌ தேனும்‌ உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர்‌ 
௮) சி.மணி ஆ) சுப்புரத்தினதாசன்‌ இ) வாணிதாசன்‌ ஈ) பாரதிதாசன்‌ 
விடை: ஆ) சுப்புரத்தினதாசன்‌ 
5. தமிழக அரசின்‌ கலைமாமாணி விருது, பாரதிதாசன்‌ விருது, தஞ்சைத்‌ தமிழ்ப்பல்கலைக்கழகத்தின்‌ இராசராசன்‌ 
விருது உள்ளிட்ட பல விருதுகளைப்‌ பெற்றவர்‌ 
௮) சி.மணி ஆ) சுரதா இ) அப்துல்‌ ரகுமான்‌ ஈ) தாராபாரதி 
விடை: ஆ) சுரதா 
6. பாவேந்தர்‌ பாரதிதாசனாரின்‌ தலைமாணக்கர்‌ 
௮) வாணிதாசன்‌ ஆ) தாராபாரதி இ) அப்துல்ரகுமான்‌ ஈ) சுரதா 
விடை: ஈ) சுரதா 
7. கூற்று 1 : தமிழக இயலிசை நாடக மன்றம்‌ வழங்கிடும்‌ கலைமாமணிப்பட்டம்‌ பெற்றவர்‌ சுரதா 
கூற்று 2 : சுரதாவின்‌ “தேன்மழை” என்ற நூல்‌ தமிழக அரசின்‌ தமிழ்வளர்ச்சித்துறைப்‌ பரிசைப்‌ பெற்றுள்ளது 
௮) கூற்று 1 மட்டும்‌ சரி ஆ) கூற்று 1, 2 இரண்டும்‌ சரி 
இ) கூற்று 2 மட்டும்‌ சரி ஈ) கூற்று 1, 2 இரண்டும்‌ தவறு 
விடை: ஆ) கூற்று 1, 2 இரண்டும்‌ சரி 
8. தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர்‌ நினைவுப்‌ பரிசினைப்‌ பெற்ற முதற்‌ பாவலர்‌ 
௮) பாரதியார்‌ ஆ) சோம சுந்தர பாரதியார்‌ 
இ) சுரதா ஈ) வாணிதாசன்‌ விடை: இ) சுரதா 
9. “இரட்டைக்‌ கிளவிபோல்‌ இணைந்தே வாழுங்கள்‌ 
பிரிந்தால்‌ பொருளில்லை” 
௯ என்று மணமக்களை வாழ்த்திப்பாடி, உவமை மரபில்‌ புதுமைகளைச்‌ சேர்த்தவர்‌ 
௮) சி.மணி ஆ) பாரதியார்‌ 
இ) பாவேந்தர்‌ பாரதிதாசர்‌ ஈ) சுரதா விடை: ஈ) சுரதா 
10. அடியின்‌ கீழே அடியிருந்தால்‌ வரும்‌ 
௮) அசை ஆ) சீர்‌ இ) தாடை ஈ) தளை 
விடை: இ) தொடை 
11, யாப்பில்‌ வந்தடங்கும்‌ வார்த்தைகளே ஆகும்‌ 
௮) வசனம்‌ ஆ) உரைநடை இ) அழ ஈ) கவிதை 
விடை: ஈ) கவிதை 
12. சீர்களில்‌ காய்க்கும்‌ காய்கள்‌ 
௮) கத்தரிக்காய்‌, அவரைக்காய்‌ ஆ) மாங்காய்‌, தேங்காய்‌ 
இ) தேமாங்காய்‌, புளிமாங்காய்‌ ஈ) பாகற்காய்‌, பூசணிக்காய்‌ 
விடை: இ) தேமாங்காய்‌, புளிமாங்காய்‌ 
13. நல்ல புலவர்களின்‌ பாடல்களில்‌ தங்குவது 
௮) கீர்த்தி ஆ) தளை இ) அழ ஈ) வசனம்‌ 
விடை: அ) கீர்த்தி 
14, வெள்ளைப்பாட்டின்‌ இறுதிச்சீர்‌ தரும்‌ 
௮) நாள்‌ ஆ) மலர்‌ இ) காசு ஈ) பிறப்பு 
விடை: இ) காசு 
15. சிறந்த கேள்வி எழுப்புவதால்‌ விளையும்‌ 
௮) பயிர்கள்‌ ஆ) குளிர்‌ இ) அறம்‌ பாருள்கள்‌ ஈ) ஆராய்ச்சி 


விடை: ஈ) ஆராய்ச்சி 








11. குறு வினா 








[ புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 





வசனம்‌, கவிதை வேறுபாடு தருக 

வசனம்‌ : 

எதுகை, மோனை, அழயளவு போன்ற எந்த வரையறையுமின்றி, பொருள்‌ செறிந்த சொற்களைச்‌ சேர்த்து 
அமைப்பது வசனம்‌. 

கவிதை : 

யாப்பின்‌ உறுப்புகளை அசை, சீர்‌, தளை, அழ, தொடை, பா இவையெல்லாம்‌ அடங்கியுள்ள எசாற்களைச்‌ 
சேர்த்து அமைப்பது கவிதை. 





( அகநிலை வினாக்கள்‌ தி 





புலவர்களின்‌ பாடல்களில்‌ கீர்த்தி தங்கும்‌ - எப்போது? 

கீர்த்தி : 

யாப்பிலக்கணப்‌ பிழையின்றி அமைந்த பாடல்களினால்‌ புலவர்களுக்குப்‌ புகழ்‌ கிடைக்கும்‌. 

தமிழ்க்கவிதை இந்தநாளில்‌ எவ்வாறு அமைய வேண்டும்‌? 

தமிழ்க்கவிதை : 

சாமானிய மக்களும்‌ புரிந்து கொள்ளும்‌ வகையில்‌ எளிமையான சொற்களால்‌ தமிழ்க்கவிதை இந்த நாளில்‌ 
அமைய வேண்டும்‌. 





நம்‌ உள்ளத்தில்‌ அறம்‌ பொருள்கள்‌ எப்போது விளையும்‌? 

அறம்பொருள்‌ விளையும்‌ : 

நம்‌ முன்னோர்களைப்‌ போல, எழுத்துகளை எண்ணி அவற்றின்‌ யாப்பிலக்கணங்களை நுட்பமாகக்‌ கற்று 
வந்தால்‌ நம்‌ உள்ளத்தில்‌ அறம்பொாருள்கள்‌ விளையும்‌. 





111. சிறு வினா 








[அகநிலை வினாக்கள்‌ | 





உவமைக்‌ கவிஞர்‌ சுரதா பற்றி குறிப்பெழுதுக 

விளக்கம்‌ : 

> உவமைக்கவிஞர்‌ என்று சிறப்பிக்கப்படும்‌ 'சுரதா'வின்‌ இயற்பெயர்‌ இராசகோபாலன்‌. 

* அப்வயரைப்‌ பாரதிதாசன்‌ மீது கொண்ட பற்றுதலால்‌ சுப்புரத்தினதாசன்‌ என்று மாற்றி, அதன்‌ சுருக்கமான 
சுரதா என்னும்‌ பெயரில்‌ மரபுக்‌ கவிதைகள்‌ எழுதினார்‌. 

* முழுக்க முழுக்கக்‌ கவிதைகளையே கொண்ட காவியம்‌ என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம்‌, 
விண்மீன்‌, ஊர்வலம்‌ போன்ற இலக்கிய ஏடுகளையும்‌ நடத்தியுள்ளார்‌. 

* தேன்மழை, துறைமுகம்‌, மங்கையர்க்கரசி, அமுதும்‌ தேனும்‌ உள்ளிட்ட பல நூல்களைப்‌ படைத்துள்ளார்‌. 

> இவர்‌ தமிழக அரசின்‌ கலைமாமணி விருது, பாரதிதாசன்‌ விருது, தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ 
விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர்‌. 





எவையெல்லாம்‌ வேறு வேறானவை என்று உவமைக்கவிஞர்‌ சுரதா குறிப்பிடுகிறார்‌? 
வேறு வேறானவை : 

> விண்‌, விண்வெளியில்‌ உள்ள வெண்மதி, செங்கதிர்‌, முகில்‌ வேறு வேறானவை. 
* மண்‌, மண்ணோடு கலந்திருக்கும்‌ மணல்‌, பனித்துளி, மழை வேறு வேறானவை. 





> புண்‌, விழுப்புண்‌, புகழ்‌, எசல்வாக்கு வவறுவேறானவை 
$ கண்‌, கல்வி, கவிதை, உரைநடை வேறுவேறானவை. 





விண்வேறு; விண்வெளியில்‌ இயங்குகின்ற வெண்மதியும்‌ செங்கதிரும்‌ முகிலும்‌ வேறு ; 
மண்ணோடு கலந்திருக்கும்‌ மணல்‌ வேறு; பனித்துளியும்‌ மழையும்‌ வேறு 
இப்பாடலில்‌ அமைந்துள்ள தொடை நயங்களை எடுத்தெழுதுக 
தொடை நயங்கள்‌ : 
(1) எதுகைத்‌ தொடை : 
* அழதோறும்‌ அல்லது சீர்தோறும்‌ முதலழுத்து அளவாத்து நிற்க இரண்டாஸமழுத்து ஒன்றி வருவது 
எதுகை. 
எகா: 
அடி எதுகை 
> விண்வேறு - மண்வேறு 
சீர்‌ எதுகை 
> விண்வேறு - விண்வெளி - வெண்மதி 
> மண்வேறு - மண்ணோடு 
(14) மோனைத்‌ தொடை : 
சீர்தோறும்‌ அல்லது அழதோறும்‌ முதஷமுத்து ஒன்றி வருவது மோனைத்‌ தொடை. 
எகா: 
சீர்‌ மோனை 
உ விண்வேறு - விண்ஸஷளி 
> மண்வேறு - மண்ணோடு - மணல்வேறு 
(111) இயைபுத்‌ தொடை : 
அழதோறும்‌ கடைசி அசையோ, சீரோ, எழுத்தோ ஒன்றி வருவது இயைபுத்‌ தாடை. 
எகா: 
9 முகிலும்‌ வேறு 
* மழையும்‌ வேறு 
(12) முரண்‌ தொடை : 
பாடலில்‌ எதிர்ச்‌சாற்கள்‌ பற்று வருவது முரண்‌ தாடை 
எ.கா : 
> விண்‌ X மண்‌ 
* வெண்மதி X செங்கதிர்‌ 





IV. நெடுவினா 








[ புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 
கவிதை எழுத அறிய வேண்டுவனவாகச்‌ சுரதா கூறுவனவற்றை விவரிக்க. 





> சொற்களில்‌ அமைந்துள்ள எழுத்துகளை ௮லகிட்டால்‌ நேரசை, நிரையசை என்ற அசைகள்‌ வரும்‌. 

* அசைகளின்‌ சேர்க்கையால்‌ உருவாகும்‌ சீர்களானது ஓரசைச்சீர்‌, ஈரசைச்சீர்‌, மூவசைச்சீர்‌, நாலசைச்சீர்‌ 
என்று வரும்‌. 

* நிலைலமாழியின்‌ ஈற்றுச்சீரையும்‌ வருமாழியின்‌ முதல்சீரையும்‌ தொடர்புபடுத்தும்‌ தளையானது 
நேனான்றாசிரியத்தளை, நிரையயான்றாசிரியத்‌ தளை, இயற்சீர்‌ ஏவண்டளை, வெண்சீர்‌ ௮வண்டளை, 
கலித்தளை, ஒன்றிய வஞ்சித்தளை, ஒன்றாவஞ்சித்தளை என வரும்‌. 





* தளைகள்‌ தொடர்ந்து அமைந்தால்‌ குறளடி, சிந்தம, அளவழ, நழலம, கழிஷழலட்‌ என்ற ஐவகை அழகளும்‌ 
வரும்‌. 

> அழகளை அடுத்தடுத்து அமைத்துக்‌ காண்டால்‌ மோனை, எதுகை, இயைபு, முரண்‌, அளபடை, அந்தாதி, 
இரட்டை, எசந்‌தாடை என்ற தொடைகள்‌ பயின்று வரும்‌. 

* தொடைகள்‌ நன்றாக அமையப்‌ பற்றால்‌ வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற நால்வகைப்‌ 
பாக்கள்‌ வரும்‌. 
- இவற்றைலயல்லாம்‌ தெரிந்து காண்டு தான்‌ கவிதை எழுதத்‌ தாடங்க வேண்டும்‌. 





3ு. இலக்கணக்‌ குறிப்பு தருக. 








ட அகநிலை வினாக்கள்‌ | 





1. வெண்மதி, செங்கதிர்‌ - பண்புத்‌ தாகை 


2. வெண்மதியும்‌ எசங்கதிரும்‌ முகிலும்‌ 
பனித்துளியும்‌ மழையும்‌ எண்ணும்மை 

கவிநடையும்‌ உரைநடையும்‌ 

தேமாவும்‌ புளிமாவும்‌ 


3. இயங்குகின்ற, சேர்க்கின்ற, t 


ட்ட ்‌ 2 பெயலச்சம்‌ 

வார்க்கின்ற, பூத்த 
4. நல்ல புலவர்கள்‌ - குறிப்பு பெயலச்சம்‌ 
5. சொல்லுகின்றோம்‌ - தன்மை பன்மை வினைமுற்று 
6. என்றே ஏகார விகாரம்‌ 
7. காய்க்கும்‌, காணும்‌ - படர்க்கை ஒருமை வினைமுற்று 
8. கல்விக்‌ கண்‌ ௫ உருவகம்‌ 
9. கற்றார்‌ - வினையாலணையும்‌ பெயர்‌ 
10. எதுகை மோனை - உம்மைத்தொகை 





VI. பகுபத உறுப்பிலக்கணம்‌ தருக. 








[ அகநிலை வினாக்கள்‌ | 





1) இயங்குகின்ற -- இயங்கு 4 கின்று 4 ௮ 3) தங்கும்‌ - தங்கு4 உம்‌ 


இயங்கு பகுதி தங்கு பகுதி 
கின்று — நிகழ்கால இடைநிலை உம்‌ - பெயலுச்ச விகுதி 


௮  பயலச்ச விகுதி 


2) சொல்லுகின்றோம்‌ சொல்லு - கின்று ஓம்‌ 4) கற்று - கல்([ற்‌) 4ற்‌ 4 உ 

சொல்லு - பகுதி கல்‌ ௬ பகுதி;-'ல்‌' 'ற்‌' ஆனது விகாரம்‌ 
இன்று -- நிகழ்கால இடைநிலை ற்‌ இறந்த கால இடைநிலை 
ஓம்‌ - தன்மை பன்மை 


வினைமுற்று விகுதி 


உ  வினைஎசச்ச விகுதி 





5) மிஞ்சும்‌  மிஞ்சு 4 உம்‌ 


மிஞ்சு - பகுதி 
உம்‌ — வபயளரச்ச விகுதி 





VIL. புணர்ச்சி விதி தருக. 





1) 





[அகநிலை வினாக்கள்‌ ) 





வெண்மதி வண்மை - மதி 

1) ஈறுபோதல்‌' ௯ என்ற விதிப்பழு, 
“மை: கெட்டது - வெண்மை அ 

வெண்மதி என்று புணர்ந்தது 





2) 


செங்கதிர்‌ ௯ எசம்மை 4 கதிர்‌ 
1) ஈறுபோதல்‌ 
- என்ற விதிப்பழ 'மை' நீங்கியது 
 செம்ஓமா 
- ௪௪ம்‌ + கதிர்‌ 
ii) “முன்னின்ற மய்‌ திரிதல்‌' 
என்ற விதிப்படி 
௫ ம்‌: - ங்‌' ௯ ஆனது 
- செங்கதிர்‌ என்று புணர்ந்தது 


5) கவியெழுத — கவி 4 எழுத 


1) “க ஈ உ வழியவ்வும்‌' 
- என்ற விதிப்பழ 
_ 'ய்‌' - உடம்படுமமய்‌ தோன்றியது 
கவி 4 ய்‌ + எழுத 

11) உடல்‌ மேல்‌ உயிர்வந்து ஒன்றுவது 
இயல்பே' - என்ற விதிப்படி 
ய்* எ ஈய ஆனது 


2 கவிலயமுத -? என்று புணர்ந்தது 








8) 


கல்விக்கண்‌ - கல்வி 4 கண்‌ 
ந) 'இயல்பினும்‌ விதியினும்‌ நின்ற உயிர்முன்‌ 
கசதப மிகும்‌' - என்ற விதிப்படி 
- “த்‌: மிகுந்தது -? கல்விக்கண்‌ 
என்று புணர்ந்தது 


6) 


புகழெங்கே -- புகழ்‌ 4 எங்கே 
1) 'உடல்‌ மேல்‌ உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே: 
- என்ற விதிப்படி 
௫ ம்‌* ௭ - ஏழ: ஆனது 


௫ புகழெங்கே -? என்று புணர்ந்தது 








4) 


அரும்பென்றும்‌ - அரும்பு 4 என்றும்‌ 

1) “உயிர்வரின்‌ உக்குறள்‌ மய்விட்டோடும்‌' 
- என்ற விதிப்பழ 
௫ உ நீங்கியது 
-பு-ப்‌* ஐ 
_ அரும்ப்‌ 4+ என்றும்‌ 

14) “உடல்‌ மேல்‌ உயிர்வந்து ஒன்றுவது 
இயல்பே' ௯ என்ற விதிப்படி 
ப்ர எ- ய ஆனது 
௯ அரும்வன்றும்‌ 


என்று புணர்ந்தது 





7) 


சிறப்பெங்கே -- சிறப்பு 4 எங்கே 
i) “உயிர்வரின்‌ உக்குறள்‌ ஹய்விட்டோடும்‌' 
- என்ற விதிப்படி 
- உ - நீங்கியது 
பு-ப்* ஐ 
2 சிறப்‌ 4 ப்‌ 4 எங்கே 
ர) உடல்‌ மேல்‌ உயிர்வந்து ஒன்றுவது 
இயல்பே' - என்ற விதிப்படி 
ப்‌ *எ ௪ ய ஆனது 
- சிறப்பெங்கே 


என்று புணர்ந்தது 





கற்பவை கற்றபின்‌ 


பேச்சு வழக்கில்‌ பயன்படுத்துகின்ற உவமைச்சொற்களைத்‌ தொகுக்க. இவை கருத்தை 

வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு பயன்படுகின்றன என்பது குறித்து குழுவாக உரையாடுக. 

மணிமேகலை : நாம்பேச்சுவழக்கில்சிலநேரங்களில்‌உவமைச்‌சொற்களைப்பயன்படுத்துகிறோமே! 
வை எதற்குப்‌ பயன்படுகின்றன என்று தெரியுமா கண்ணகி. 


கண்ணகி ர ஆம்‌ ஒதரியும்‌. ஒரு செய்தியைத்‌ எதரிவிக்க மிக நீண்ட தொடரைப்‌ பயன்படுத்திப்‌ 
புரிய வைப்பதற்குப்பதில்‌ உவமைச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 

தத்தை ர ஓ ஓ... சுருக்கமாகவோ, குறியீடாகவோ பயன்படுத்துவதற்கு உதவுமோ? 

மணிமேகலை : ஆம்‌! சரியாகச்‌ சொன்னாய்‌! 

கண்ணகி நீண்ட நாள்‌ காத்திருந்து கிடைக்காமல்‌ போனதற்கு “இலவு காத்த கிளி போல' 
என்போம்‌. 

தத்தை 5 பொய்யாக நாம்‌ அழுவது போல்‌ நழப்பதற்கு “நீலிக்‌ கண்ணீர்‌' என்றும்‌ “முதலைக்‌ 


கண்ணீர்‌' என்றும்‌ கூறுவர்‌. 





செய்யுள்‌ 
3, இடையீடு 


- சிமணி 





| சொல்லும்‌ பொருளும்‌ | 




















1. புழுங்குதல்‌ _ கோபத்தால்‌ வெம்புதல்‌ 
2. பொறி — எலிகளைப்‌ பிழக்க உதவும்‌ கூண்டு 
3. வால்மீன்‌ (வால்‌ 4 மீன்‌) - வால்‌ நட்சத்திரம்‌ / தூமகேது / வால்ஸள்ளி 
4. கனி ௫ பழம்‌ 
நம்மை அளய்போம்‌ 
1. பலவுள்‌ தெரிக 








(அகநிலை வினாக்கள்‌ | 





“இடையீடு” - என்ற கவிதை இடம்பெற்றுள்ள சி.மணியின்‌ கவிதைத்‌ தொகுப்பு 
௮) நடை ஆ) இதுவரை இ) வரும்போகும்‌ ஈ) யாப்பும்‌ கவிதையும்‌ 
விடை: ஆ) இதுவரை 





1959 ஆம்‌ ஆண்டு முதல்‌ சி.மணியின்‌ கவிதைகள்‌ தொடர்ந்து வெளிவந்த இதழ்‌ 
௮) எழுத்து ஆ) நடை இ) இதுவரை ஈ) ஒளிச்சேர்க்கை 
விடை: அ) எழுத்து 





() “நடை” என்னும்‌ சிறுகதை நடத்தியவர்‌ சி.மணி 
(ந) “யாப்பும்‌ கவிதையும்‌” என்ற நூலும்‌, “வரும்‌ போகும்‌”, “ஒளிச்சேர்க்கை' ஆகிய கவிதைத்‌ 
தொகுப்புகளும்‌ சி. மணியின்‌ படைப்புகள்‌ 
௮) டு, (4) இரண்டும்‌ தவறு ஆ) (1) மட்டும்‌ தவறு 
8) (1), (4) இரண்டும்‌ சரி ௩) (1) மட்டும்‌ சரி 
விடை: இ) (1), (14) இரண்டும்‌ சரி 





“தாவோ தே ஜிங்‌: என்ற சீன மெய்யியல்‌ நூலைத்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்தவர்‌ 
௮) சி.மணி ஆ) சுரதா 
இ) உ.வே.சாமிநாதர்‌ ஈ) இராமலிங்க அழகள்‌ விடை: ௮) சி.மணி 





வே. மாலி, செல்வம்‌ என்ற புனைபெயர்களில்‌ நூல்களை எழுதியவர்‌ 
௮) பூமணி ஆ) தாராபாரதி இ) சி.மணி ஈ) தமிழ்நதி 
விடை: இ) சி.மணி 











சொல்ல விரும்பியதெல்லாம்‌ வருவதில்லை 
௮) சொல்லில்‌ ஆ) பேச்சில்‌ இ) உணர்வில்‌ ஈ) வாழ்வில்‌ 

விடை: அ) சொல்லில்‌ 
எலிக்குப்‌ பொறி வைத்தால்‌ விழுவதுண்டு 
௮) புலியும்‌ ஆ) பூனையும்‌ இ) விரலும்‌ ஈ) புறாவும்‌ 

விடை: இ) விரலும்‌ 

வானுக்கு விளக்கடித்தது 
௮) நிலவு ஆ) செங்கதிர்‌ இ) வால்மீன்‌ ஈ) மின்னல்‌ 


விடை: இ) வால்மீன்‌ 





“சுவைப்போன்‌ பசியை, 
சுவைமுடிச்சைச்‌ சார்ந்தது” 
இதில்‌ “சுவைப்போன்‌: என்று குறிப்பிடப்பட்டவன்‌ 
௮) அரசன்‌ ஆ) ஆசிரியர்‌ இ) கவிதை எழுதுபவன்‌ ஈ) வாசகன்‌ 
விடை: ஈ) வாசகன்‌ 





11. குறுவினா 








| புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ |] 





இடையீடு - எவற்றைக்‌ குறியீடாகக்‌ குறிப்பிடுகிறது? 

இடையீடு : 

சி.மணியின்‌ “ஒடையீடு' என்ற கவிதையானது, கவிதை பற்றிய 
> எண்ணம்‌ 

* வெளியீடு 

உ கேட்டல்‌ 

ஆகியவற்றைக்‌ குறியீடாகக்‌ குறிப்பிடுகிறது 








(அகநிலை வினாக்கள்‌ | 





கவிதை சார்ந்த எண்ணம்‌ பற்றி சி.மணி குறியீடாகக்‌ குறிப்பது எதனை? 

கவிதை சார்ந்த எண்ணம்‌ : 

* கவிஞன்‌ தான்‌ சொல்ல விரும்பிய எல்லாவற்றையும்‌ தம்‌ கவிதை குறிப்பிடுவதில்லை. 
* கவிதை பற்றிய எண்ணத்தில்‌ பல மாற்றங்களும்‌ பல ஏமாற்றங்களும்‌ நிகழ்வதுண்டு. 





கவிதை வெளிப்படுத்தும்‌ வெளியீடு குறித்து சி.மணி குறிப்பிடுவது எது? 

வெளியீடு : 

* கவிஞன்‌ தான்‌ வெளிப்படுத்தக்‌ கருதிய எபாருளைக்‌ கவிதை உணர்த்தாமலும்‌ போகலாம்‌. வேஹாரு 
பொருளையும்‌ அது உணர்த்தலாம்‌. 

> கவிஞனின்‌ மனக்குறிப்பை வெளியிடும்‌ கவிதையானது சில நேரங்களில்‌ வெற்றியையும்‌ தோல்வியையும்‌ 
கூடச்‌ சந்திக்கலாம்‌. 





கவிதையை உள்வாங்கும்‌ வாசகனின்‌ மனநிலை குறித்து சி.மணி குறிப்பிடும்‌ கருத்துகள்‌ யாவை? 

வாசகன்‌ - கேட்டல்‌ : 

* கவிஞனின்‌ கருத்தை வாசகன்‌ புரிந்து காள்வதிலும்‌ சில நேரம்‌ சிக்கல்‌ ஏற்பட்டு விடும்‌. 

* கவிதையின்‌ இனிமையானது கவிதையில்‌ மட்டுமல்ல; அதை உள்வாங்கும்‌ வாசகனின்‌ ஆர்வத்தையும்‌, 
இரசிக்கும்‌ தன்மையையும்‌ சார்ந்தது. 


சி.பழனிச்சாமி என்ற சி.மணி பெற்றுள்ள விருதுகள்‌ யாவை? 
விருதுகள்‌ : 

* விளக்கு இலக்கிய விருது 

* தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக விருது 

உ ஆசான்‌ கவிதை விருது 

* கவிஞர்‌ சிற்பி விருது 





“இடையீடு” என்ற கவிதை எதைக்‌ கொண்டு அமைந்துள்ளது? 
“இடையீடு” : 

% 'இடையீடு' என்ற கவிதையானது குறியீடுகளைக்‌ காண்டு அமைந்துள்ளது. 
* அதனால்‌ பன்முகப்‌ எபாருள்‌ கொண்டது. 





111. சிறு வினா 








| புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 





“மூன்றான காலம்‌ போல்‌ ஒன்று” - எவை? ஏன்‌? விளக்குக. 


“மூன்றான காலம்‌ போல்‌ ஒன்று” : 
உ எண்ணம்‌ உ வெளியீட உ கேட்டல்‌ 
- ஆகியவற்றை குறியீடாகக்‌ குறிப்பிடுகிறது 
ஏனென்றால்‌... 


* கவிஞரின்‌ கவிதை சார்ந்த எண்ணம்‌, 

* கவிதை வெளிப்படுத்தும்‌ மனக்கருத்தின்‌ வெளியீடு 

* எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும்‌ வாசகனின்‌ மனநிலை 
- ஆகிய இம்மூன்றும்‌ எப்போதும்‌ ஒன்றல்ல. 

உ இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌ ஆகிய மூன்று காலங்கள்‌ போல, எண்ணம்‌, எவளியீடு, கேட்டல்‌ 
ஆகியன கவிதை பற்றிய குறியீடு ஆகும்‌. 





1. 


* மூன்று வகை என்பதில்‌ மட்டுமே ஒற்றுமை காணப்படுகிறது. 

* மூன்று காலங்களும்‌ ஒன்றுக்‌ஸகான்று தொடர்பில்லாமல்‌ வெவ்வேறு பொருளை உணர்த்துவதைப்‌ 
போல, இம்மூன்று குறியீடுகளும்‌ ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல்‌ எவவ்வேறு பொருளையும்‌ 
உணர்த்துகின்றன. 





[ அகநிலை வினாக்கள்‌ | 





சி.பழனிச்சாமி என்ற சி.மணியினைப்‌ பற்றிக்‌ குறிப்பெழுதுக 

சி. மணி : 

9 1959 ஆம்‌ ஆண்டு முதல்‌ “எழுத்து” இதழில்‌ சி.மணியின்‌ கவிதைகள்‌ தொடர்ந்து எவளிவந்தன. 

* இவர்‌ “நடை: என்னும்‌ சிற்றிதழையும்‌ நடத்தியவர்‌. இவர்‌ படைத்த இலக்கணம்‌ பற்றிய “யாப்பும்‌ 
கவிதையும்‌” என்னும்‌ நூலும்‌. “வரும்‌ போகும்‌” “ஒளிச்சேர்க்கை” ஆகிய கவிதைத்‌ தொகுப்புகளும்‌ 
குறிப்பிடத்தக்கவை. 

உ ஆங்கிலப்பேராசிரியரான இவர்‌ “தாவோ தேஜிங்‌' எனும்‌ சீன மெய்யியல்‌ நூலைத்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்த்துள்ளார்‌. 

* இவர்‌ புதுக்கவிதையில்‌ ௮ங்கதத்தை மிகுதியாகப்‌ பயன்படுத்தியவர்‌. 

* இருத்தலின்‌ வெறுமையை சிரிப்பும்‌ கசப்புமாகச்‌ சொன்னவர்‌. 

> விளக்கு இலக்கிய விருது, தஞ்சைத்‌ தமிழ்‌ பல்கலைக்ககழக விருது, ஆசான்‌ கவிதை விருது, கவிஞர்‌ 
சிற்பி விருது ஆகிய விருதுகளைப்‌ பெற்றுள்ளார்‌. 

5 வே.மாலி, செல்வம்‌ என்ற புனையெயர்களிலும்‌ எழுதியுள்ளார்‌. 





இடையீடு கவிதையின்‌ மூலம்‌ சி.மணி உணர்த்த விரும்பும்‌ குறியீடுகள்‌ யாவை? 
இடையீடு கவிதை உணர்த்தும்‌ குறியீடுகள்‌ : 
(1) கவிதை சார்ந்த எண்ணம்‌ 
$ கவிஞன்‌ தான்‌ சொல்ல விரும்பிய எல்லாவற்றையும்‌ தம்‌ கவிதை குறிப்பிடுவதில்லை. 
* கவிதை பற்றிய எண்ணத்தில்‌ பல மாற்றங்களும்‌ பல ஏமாற்றங்களும்‌ நிகழ்வதுண்டு. 


(11) கவிதையின்‌ வெளியீடு 
* கவிஞன்‌ தான்‌ எவளிப்படுத்தக்‌ கருதிய எபாருள்களைக்‌ கவிதை உணர்த்தாமலும்‌ போகலாம்‌. 
வேஹாரு பொருளையும்‌ அது உணர்த்தலாம்‌. 
* கவிஞனின்‌ மனக்குறிப்பை வெளியிடும்‌ கவிதையானது சில நேரங்களில்‌ வெற்றியையும்‌ 
தோல்வியையும்‌ கூடச்‌ சந்திக்கலாம்‌. 
(111) வாசகனின்‌ மனநிலை 
* கவிஞனின்‌ கருத்தை வாசகன்‌ புரிந்து கொள்வதிலும்‌ சில நேரம்‌ சிக்கல்‌ ஏற்பட்டு விடும்‌. 
* கவிதையின்‌ இனிமையானது கவிதையில்‌ மட்டுமல்ல: அதை உள்வாங்கும்‌ வாசகனின்‌ 
ஆர்வத்தையும்‌, இரசிக்கும்‌ தன்மையையும்‌ சார்ந்தது. 





1V. இலக்கணக்‌ குறிப்பு தருக. 








(அகநிலை வினாக்கள்‌ | 





1. வரைய _ பெயலச்சம்‌ 

2. பொறி வைத்தால்‌ — இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ தொகை 
3. நீர்தேடி - இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ தாகை 
4. கேட்டல்‌ _ சதொழிற்வயர்‌ 








Vv. பகுபத உறுப்பிலக்கணம்‌ தருக. 














| அகநிலை வினாக்கள்‌ | 
1) தவறிய - தவறு 4 இ(ணஸ)ஃய்‌4 ௮ 2) சுவைப்போன்‌ - சுவைப்‌ 4ப்‌ 4 ஓன்‌ 
தவறு -* பகுதி சுவை -” பகுதி 
இ(ன்‌) -” இறந்த கால இடைநிலை, ப்‌ -” சந்தி 
“ன்‌ - புணர்ந்து கெட்டது விகாரம்‌ ப்‌ - எதிர்கால இடைநிலை 
ய்‌ -* உடம்படுமெய்சந்தி ஓன்‌ -”? படர்க்கை ஒருமை 
௮ - யளச்ச விகுதி வினைமுற்று விகுதி 
3) கேட்டல்‌ - கேள்‌(ட்‌) 4 ட்‌ 4 ௮ல்‌ 4) வரைய - வைய்‌ +௮ 
கேள்‌ -* பகுதி; ள்‌ - “ட்‌'- ஆனது வரை -* பகுதி 


விகாரம்‌ 
ட்‌ -” சாரியை 
அல்‌ -? தொழிற்பெயர்‌ விகுதி 
5) விரும்பிய -: விரும்பு4இ(ன்‌) 4ய்‌ ௮ 
விரும்பு -? பகுதி 
இனன்‌) - 
ய்‌ -* உடம்படூமமய்‌ சந்தி 
௮ -* வபெயளரச்ச விகுதி 





ய்‌ -* உடம்படு மெய்‌ சந்தி 


ட 
i 


பெயவச்ச விகுதி 


இறந்த கால இடைநிலை, 'ன்‌' புணர்ந்து ட்டது விகாரம்‌ 


3) விளக்கடிக்கும்‌ - விளக்கு -- அழக்கும்‌ 


1) 'உயிர்வரின்‌ உக்குறள்‌ மமய்விட்டோடும்‌' -- என்ற விதிப்படி, 
_ உ நீங்கியது 
கு -க்‌- வ்‌ 
2 விளக்‌ 4 க்‌ 4 அழுக்கும்‌ 
ரர்‌) உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது இயல்பே' -5 என்ற விதிப்படி 
க்‌ ௮ - ௧-2 ஆனது 
2 விளக்கழக்கும்‌ 


என்று புணர்ந்தது 





4) 


மட்டுமில்லை — மட்டும்‌ 4 இல்லை 

1) “உடல்‌ மேல்‌ உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே' - என்ற விதிப்படி 
௫ம்‌ 4+ ௫ = மி ஆனது 
- மட்டுமில்லை — என்று புணர்ந்தது 








IV. புணர்ச்சி விதி தருக. 








[ அகநிலை வினாக்கள்‌ |] 





1) பலவுண்டு - பல 4 உண்டு 


1) 


ii) 


“ஏனைய உயிர்வழி வவ்வும்‌' 

என்ற விதிப்பழ 

_— “வ்‌' - உடம்படுமெய்‌ தோன்றியது 

- பல 4 வ்‌ 4 உண்டு 

"உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது 
இயல்பே - என்ற விதிப்படி 

வ்‌ ௨உ- வு ஆனது 

- பலவுண்டு 


- என்று புணர்ந்தது 





2) விழுவதுண்டு - விழுவது 4 உண்டு 


i) 


ii) 


*உயிர்வரின்‌ உக்குறள்‌ மெய்விட்டோடூும்‌' 
என்ற விதிப்படி, 

_ “உ: நீங்கியது 

து -த்‌- of 

௯ விழுவ 4 த்‌ 4 உண்டு 

"உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது 
இயல்பே' என்ற விதிப்படி 

த்‌ 1௨ சது 

௯ விழுவதுண்டு 


என்று புணர்ந்தது 


5) 


ஒன்றல்ல — ஒன்று 4 அல்ல 
1) 'உயிர்வரின்‌ உக்குறள்‌ மமய்விட்டோடும்‌' என்ற விதிப்படி, 
_ உ நீங்கியது 
அறு ஈற்*+ i 
௫ ஒன்ற்‌ 4 அல்ல 
ரர்‌) உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது இயல்பே” - என்ற விதிப்படி 
ற்‌ ௮ ற ஆனது 
- ஒன்றல்ல 
௯ என்று புணர்ந்தது 








6) 


ஒன்றறென்றால்‌ - ஒன்று 4 என்றால்‌ 
1) 'உயிர்வரின்‌ உக்குறள்‌ மய்விட்டோடும்‌' - என்ற விதிப்பம, 
- உ நீங்கியது 
பூறு -ற்‌* ஏ 
2 ஒன்‌ 4 ற்‌ 4 என்றால்‌ 
ரர்‌) உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது இயல்பே' - என்ற விதிப்படி 
ற்‌ 4௮ - ஹு ஆனது 
- ஒன்ஹன்றால்‌ 


என்று புணர்ந்தது 





1. 


இதழ்களில்‌ வெளிவந்துள்ள கவிதைகளில்‌ இரண்டினைத்‌ திரட்டி வகுப்பறையில்‌ படித்துக்‌ காட்டி 


கற்பவை கற்றபின்‌ 


அவை கவிஞனின்‌ மனநிலையை எவ்விதம்‌ வெளிப்படுத்துகின்றன என்பதை விளக்கவும்‌. 


பக்தி என்னும்‌ முக்தி 


உள்ளம்‌ என்னும்‌ சிப்பியில்‌ 


பக்தி எனும்‌ ஒருதுளி விழுகையில்தான்‌ 


அது இறைவனை அலங்கரிக்கும்‌ 
நல்‌ முத்தாகிறது. 
முக்திக்கும்‌ அதுவே வித்தாகிறது. 


- “இறை நம்பிக்கை” என்ற கவிஞனின்‌ மனநிலையை வளிப்படுத்துகிறது. 


இதயம்‌ 
பாலைவனத்தில்‌ இருப்பதனால்‌ 
தாகம்‌ தவிர்க்க 


ஒட்டகத்திற்கு மூன்று இரைப்பைகளாம்‌ 
ஒன்றில்‌ தீர்ந்தால்‌ இன்ணான்றிலிருந்து 


எடுத்துக்‌ கொள்ளுமாம்‌. 
இறைவா! நீ ஒரு கஞ்சன்‌ 
எனக்கு மட்டும்‌ ஒரு இதயமாக 


என்‌ தாகத்தை தீர்க்க இன்னும்‌ சில 


இதயங்களைக்‌ காடு! 


- இதில்‌ கவிஞனின்‌ அறிவியல்‌ அறிவையும்‌, வாழ்க்கையின்‌ தத்துவத்தையும்‌ விளக்கும்‌ 


மனநிலையையும்‌ காணலாம்‌. 





செய்யுள்‌ 


4. புறநானூறு 


- ஒளவையார்‌ 





| சொல்லும்‌ பொருளும்‌ | 











4. வித்தி 


1. வாயிலோயே -- வாயில்‌ காப்போனே 


2. வள்ளியோர்‌ - வள்ளல்கள்‌ 


விதைத்து 


12. 


13. 


3. வயங்குமாழி விளங்கும்‌ சாற்கள்‌ | 14. 


15. 


வரிசைக்கு கவிதையின்‌ சிறப்பறிந்து 
வருந்தும்‌ பரிசளிக்க வேண்டுமே என 
நினைத்து வருந்தும்‌ தன்மை 

பரிசல்‌ வாழ்க்கை -- பரிசினை எதிர்பார்த்து 
வாழும்‌ புலவர்களின்‌ 
வாழ்நிலை 

கடுமான்‌ ஓடும்‌ குதிரையை உடைய 

தோன்றல்‌ 
மாய்ந்தன - மாய்ந்து விடவில்லை 











5. உள்ளியது - நினைத்தது 16. ச௬ுருக்கினனம்‌ - சுருக்கிட்டு கட்டிக்‌ 
கொண்டோம்‌ 

6. உன்‌ _ வலிமை 17. மரங்கால்‌ - மரம்‌ வெட்டும்‌ 

7. வறுந்தலை - வறுமையான இடம்‌ 18. கைவல்‌ - தொழிலில்‌ வல்ல 

8. காவினம்‌ - கட்டக்கொள்ளுதல்‌ 19. சிறார்‌ 2 பிள்ளைகள்‌ 
கலன்‌ யாழ்‌ 20. காட்டகத்து - காட்டுக்குள்‌ 

10. கலப்பை 2 கருவிகளைவைக்கும்பை | 21. எலினும்‌ - என்றாலும்‌ 

11. மழு _ கோடரி 22. சோறு - உணவு 











(புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 





10. “காவினெம்‌ கலனே; சுருக்கினெம்‌ கலப்பை” - இத்தொடரின்‌ 'கலன்‌' உணர்த்தும்‌ பொருள்‌ 


௮) போர்க்கருவி ஆ) தச்சுக்கருவி இ) 


ஈ) வேளாண்‌ கருவி 
விடை: இ) இசைக்கருவி 


இசைக்கருவி 





(அகநிலை வினாக்கள்‌ | 





ஒளவையாரின்‌ பாடலுக்குப்‌ பரிசில்‌ தராமல்‌ காலம்‌ நீட்டித்தவர்‌ 

















௮) பாரி ஆ) பேகன்‌ இ) அதியமான்‌ ஈ) ஓரி 
விடை: இ) அதியமான்‌ 
2. எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று 
௮) புறநானூறு ஆ) இடையீடு இ) கதில்‌ வெற்றிபற ஈ) கம்பராமாயணம்‌ 
விடை: அ) புறநானூறு 
3. புறம்‌, புறப்பாட்டு எனவும்‌ அழைக்கப்படும்‌ நூல்‌ 
௮) அகநானூறு ஆ) புறநானூறு இ) பதிற்றுப்பத்து ஈ) பரிபாடல்‌ 
விடை: ஆ) புறநானூறு 
4. அதியமானின்‌ பகைமன்னனிடம்‌ தூது சென்றவர்‌ 
௮) இளவெயினி ஆ) எள்ளி வீதியார்‌ இ) ஒளவையார்‌ ஈ) காக்கைபாழனி 
விடை: இ) ஒளவையார்‌ 
5. அதியமானின்‌ அரசவைப்‌ புலவராக இருந்தவர்‌ 
௮) ஒளவையார்‌ ஆ) காக்கைபாழனி இ) வெள்ளி வீதியார்‌ ஈ) குறமகள்‌ இளவெயினி 
விடை: அ) ஒளவையார்‌ 
6. புறநானூற்றில்‌ ஒளவையார்‌ பாடிய பாடல்கள்‌ 


௮) 33 


ஆ) 4 8) 


15 ஈ) 7 
விடை: அ) 33 









































7. ஒளவையாரின்‌ சங்கப்பாடல்களின்‌ மொத்தம்‌ 
௮) 33 ஆ) 59 8) 15 ஈ) 7 விடை: அ) 59 
8. உள்ளியது முடிக்கும்‌ உரனுடை உள்ளம்‌ உள்ளவர்கள்‌ 
௮) அரசர்கள்‌ ஆ) நாடகக்‌ கலைஞர்கள்‌ 
இ) வள்ளல்கள்‌ ஈ) புலவர்கள்‌ விடை: ஈ) புலவர்கள்‌ 
9. வள்ளியோர்‌ செவி முதல்‌ வயங்கு மொழி வித்தித்தாம்‌ 
உள்ளியது முடிக்கும்‌ உரனுடை உள்ளத்து 
- இதில்‌ அமைந்துள்ள நயங்கள்‌ 
௮) அழமோனை, சீர்‌ எதுகை ஆ) முரண்‌, அந்தாதி 
இ) இயைபு, முரண்‌ ஈ) அழ எதுகை, சீர்‌ மோனை 
விடை: ஈ) அடி எதுகை, சீர்‌ மோனை 
10. கடையெழு வள்ளல்களுள்‌ ஒருவன்‌ 
௮) ஹடூஞ்சேரலாதன்‌ ஆ) பாண்ழயன்‌ நெடுஞ்‌௪சழியன்‌ 
இ) அதியமான்‌ நடமான்‌ அஞ்சி ஈ) கர்ணன்‌ 
விடை: இ) அதியமான்‌ நெடுமான்‌ அஞ்சி 
11. ஒளவையின்‌ புறநானூற்றுப்‌ பாடலில்‌ பரிசிலர்க்குக்‌ கூறப்படும்‌ உவமை 
௮) தச்சன்‌ ஆ) சிறுவர்‌ இ) கல்வி ஈ) புலவர்‌ 
விடை: ஆ) சிறுவர்‌ 
12. போகும்‌ திசைக்குக்‌ காட்டினையும்‌ உணவுக்குக்‌ காட்டில்‌ உள்ள மரங்களையும்‌ உவமை காட்டிப்‌ 
பாடியவர்‌ 
௮) கபிலர்‌ ஆ) பரணர்‌ ௫) நக்கீரர்‌ ஈ) ஒளவையார்‌ 
விடை: ஈ) ஒளவையார்‌ 
11. குறுவினா 
| புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 
1. “எத்திசையிலும்‌ சோறு தட்டாது கிட்டும்‌” - யார்க்கு? 
எத்திசையிலும்‌ உணவு கிடைக்கும்‌ : 
கலைத்தொழில்‌ வல்ல புலவர்கள்‌ இவ்வுலகில்‌ எத்திசையில்‌ சென்றாலும்‌ ௮த்திசையில்‌ உணவு தவறாமல்‌ 
கிடைக்கும்‌. 
[அகநிலை வினாக்கள்‌ | 
1. பாடாண்‌ திணை - குறிப்பு வரைக 
பாடாண்‌ திணை : 
ஒருவருடைய புகழ்‌, வலிமை, கொடை, ௮ருள்‌ போன்ற நல்லியல்புகளைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவது பாடாண்‌ 
திணையாகும்‌. 
2. பரிசில்‌ துறை பற்றி எழுதுக 
பரிசில்‌ துறை : 


கல்வியில்‌ வல்ல புலவர்கள்‌ பரிசு வேண்டி மன்னர்கள்‌ மற்றும்‌ வள்ளல்களின்‌ வாயிலில்‌ நிற்பது பற்றிக்‌ 
கூறுவது பரிசில்‌ துறையாகும்‌. 
































3. புறநானூற்றுப்‌ பாடல்களில்‌ ஒளவையார்‌ எடுத்துக்காட்டும்‌ உவமைகள்‌ யாவை? 

உவமைகள்‌ : 

> பரிசிலர்க்குச்‌ சிறுவரும்‌ 

> கல்விக்குக்‌ கோடரியும்‌ 

உ போகும்‌ திசைக்குக்‌ காடும்‌ 

> உணவுக்குக்‌ காட்டல்‌ உள்ள மரங்களும்‌ 
_— உவமைகளாகும்‌ 

4. “எத்திசைத்‌ செலினும்‌, அத்திசைச்‌ சோறே” 

- இப்பாடலடிகள்‌ யார்‌ யாரிடம்‌ கூறியது? 

'எத்திசைத்‌ செலினும்‌, ௮த்திசைச்‌ சோறே' 

- இப்பாடலழகள்‌ ஒளவையார்‌, அதியமானின்‌ வாயில்‌ காப்போனிடம்‌ கூறியது. 

5. சங்ககாலத்தின்‌ காலக்கண்ணாடியாக விளங்குவது புறநானூறு ஏன்‌? 

காலக்‌ கண்ணாடி : 

புறநானூறானது, சங்ககாலத்‌ தமிழரின்‌ போர்‌, வீரம்‌, நாகரீகம்‌, பண்பாடு, ஷறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை 

விளக்கமாக எடூத்துக்காட்டுவதால்‌ ௮க்காலத்தின்‌ காலக்கண்ணாமயாகத்‌ திகழ்கிறது. 

111. சிறு வினா 
| புத்தக புறநிலை வினாக்கள்‌ | 
1. வாயிலோயே எனத்‌ தொடங்கும்‌ ஒளவையாரின்‌ புறநானூற்றுப்பாடல்‌ பாடாண்‌ திணைக்கு உரியது 
என்பதை நிறுவுக. 

பாடாண்‌ திணைக்கு உரியது : 

உ வாயிலோயே எனத்‌ தொடங்கும்‌ புறநானூற்றுப்‌ பாடலில்‌, ஒளவையார்‌ வாயிற்காவலனிடம்‌, புலவர்களாகிய 
எங்களைப்‌ போன்றவர்களின்‌ வாழ்நிலையானது, வள்ளல்களை அணுகி அவர்‌ தம்‌ எசவிகளிலே 
அறிவார்ந்த எசாற்களைத்‌ துணிச்சலுடன்‌ விதைத்துத்‌ தாம்‌ எண்ணியதை முழக்கும்‌ வலிமையுடையது. 

* இவ்வுலகில்‌, அறிவும்‌ புகழும்‌ உடையோர்‌ இன்னும்‌ மாய்ந்து விடவில்லை. இந்த உலகமும்‌ 
வெற்றிடமாகவில்லை. எங்களை அறிந்து பரிசில்‌ தரப்‌ பல பேர்‌ உள்ளனர்‌. 

- இவ்வாறு கூறுவதிலிருந்து புலவர்களின்‌ அறிவு வலிமையும்‌, வள்ளல்களின்‌ கொடைத்தன்மையும்‌ 
வெளிப்படூவதால்‌ இப்பாடல்‌ பாடாண்‌ திணைக்கு உரியது என்பதை அறியலாம்‌. 
(அகநிலை வினாக்கள்‌ | 
1. புறநானூறு - பற்றிக்‌ குறிப்பு வரைக 

புறநானூறு : 

புறநானூறு, எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று. இது புறப்பொருள்‌ பற்றியது; புறம்‌, புறப்பாட்டு எனவும்‌ 

அழைக்கப்படுகிறது. தமிழரின்‌ போர்‌, வீரம்‌, நாகரீகம்‌, பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை 

விளக்கமாக எடுத்துரைக்கிறது. 
2. ஒளவையார்‌ - பற்றிக்‌ குறிப்பெழுதுக 


ஒளவையார்‌ : 

அதியமானிடம்‌ நட்பு பாராட்ழய ஒளவை அவருக்காகத்‌ தூது சென்றவர்‌; அரசவைப்‌ புலவராக இருந்து 
௮ரும்பணியாற்றியவர்‌: இவர்‌ பாமயதாக ௮கநானூற்றில்‌ 4, குறுந்தாகையில்‌ 15, நற்றிணையில்‌ 7, புறநானூ 
ற்றில்‌ 33 என 59 பாடல்கள்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ளன. 





பாடாண்‌ திணையைச்‌ சான்று காட்டி விளக்குக. 
பாடாண்‌ திணை : 
ஒருவருடைய புகழ்‌, வலிமை, கொடை, ௮ருள்‌ போன்ற நல்லியல்புகளைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவது பாடாண்‌ 
திணையாகும்‌. 
எ.கா: 

“எத்திசைச்‌ செலினும்‌, அத்திசைச்‌ சோறே” 
நூல்‌ புறநானூறு 
ஆசிரியர்‌ : ஒளவையார்‌ 
பாடல்‌ விளக்கம்‌ 
பரிசிலர்க்கு வாயிலை அடைக்காத காவலனே! விரைந்து ஓடும்‌ குதிரையைக்‌ கொண்ட நெடுமான்‌ அஞ்சி, 
தன்னுடைய தகுதியை அறியானோ? (அவனை நம்பித்தான்‌ இவ்வுலகில்‌ வறுமை நிலையில்‌ உள்ளோர்‌ 
வாழ்கின்றனர்‌ என்னும்‌ நினைப்புப்‌ போலும்‌) இவ்வுலகில்‌, அறிவும்‌ புகழும்‌ உடையோர்‌ இன்னும்‌ 
மாய்ந்துவிடவில்லை. இந்த உலகமும்‌ வெற்றிடமாகவில்லை (எங்களை அறிந்து பரிசில்‌ தரப்‌ பல பேர்‌ 
உள்ளனர்‌.) ஆகவே, எம்‌ யாழினை எடுத்துக்‌ கொண்டோம்‌; கருவிப்பையையும்‌ சுருக்கிட்டூக்‌ கட்டக்‌ 
கொண்டோம்‌. மரம்‌ வெட்டும்‌ தச்சனின்‌ தொழில்‌ வல்ல பிள்ளைகள்‌, கோடரியுடன்‌ காட்டுக்குச்‌ எசன்றால்‌ 
அவர்கள்‌ வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம்‌ கிடைக்காமலா போகும்‌? ௮து போல, கலைத்தொழில்‌ வல்ல 
எங்களுக்கும்‌ இவ்வுலகில்‌ எத்திசையில்‌ சென்றாலும்‌ அத்திசையில்‌ உணவு, தவறாமல்‌ கிட்டும்‌. 
திணைப்‌ பொருத்தம்‌ : 
இப்பாடலில்‌ நினைத்ததைச்‌ சாதிக்கும்‌ புலவர்களின்‌ வலிமையும்‌, வள்ளல்களின்‌ கொடைத்தன்மையும்‌ 
வெளிப்படுவதால்‌ பாடாண்‌ திணைக்குப்‌ பொருத்தமாயிற்று. 





பரிசில்‌ துறையைச்‌ சான்று காட்டி விளக்குக. 
பரிசில்‌ துறை : 
கல்வியில்‌ வல்ல புலவர்கள்‌ பரிசு வேண்டி மன்னர்கள்‌ மற்றும்‌ வள்ளல்களின்‌ வாயிலில்‌ நிற்பது பற்றிக்‌ 
கூறுவது பரிசில்‌ துறையாகும்‌. 
எ.கா: 

“எத்திசைச்‌ செலினும்‌, அத்திசைச்‌ சோறே” 
நூல்‌  : புறநானூறு 
ஆசிரியர்‌ : ஒளவையார்‌ 
பாடல்‌ விளக்கம்‌ 
பரிசிலர்க்கு வாயிலை அடைக்காத காவலனே! விரைந்து ஓடும்‌ குதிரையைக்‌ கொண்ட நெடுமான்‌ அஞ்சி, 
தன்னுடைய தகுதியை அறியானோ? (அவனை நம்பித்தான்‌ இவ்வுலகில்‌ வறுமை நிலையில்‌ உள்ளோர்‌ 
வாழ்கின்றனர்‌ என்னும்‌ நினைப்புப்‌ போலும்‌) இவ்வுலகில்‌, அறிவும்‌ புகழும்‌ உடையோர்‌ ஒன்னும்‌ 
மாய்ந்துவிடவில்லை. இந்த உலகமும்‌ வற்றிடமாகவில்லை. (எங்களை அறிந்து பரிசில்‌ தரப்‌ பல பேர்‌ 
உள்ளனர்‌.) ஆகவே, எம்‌ யாழினை எடுத்துக்‌ கொண்டோம்‌; கருவிப்பையையும்‌ சுருக்கிட்டூக்‌ கட்டிக்‌ 
கொண்டோம்‌. மரம்‌ எவட்டும்‌ தச்சனின்‌ தொழில்‌ வல்ல பிள்ளைகள்‌, கோடரியுடன்‌ காட்டுக்குச்‌ எசன்றால்‌ 
அவர்கள்‌ வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம்‌ கிடைக்காமலா போகும்‌? ௮து போல, கலைத்தொழில்‌ வல்ல 
எங்களுக்கும்‌ இவ்வுலகில்‌ எத்திசையில்‌ சென்றாலும்‌ அத்திசையில்‌ உணவு, தவறாமல்‌ கிட்டும்‌. 
துறைப்‌ பொருத்தம்‌ : 
பரிசிலர்க்கு வாயிலை அடைக்காத காவலனே! என்று ஒளவையார்‌ வாயிற்காவலனை விளித்துக்‌ கூறுவது 
பரிசில்‌ துறைக்குப்‌ எபாருந்தி வந்துள்ளது. 








1V. இலக்கணக்‌ குறிப்பு தருக. 








| புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 























1. வயங்குமாழி - வினைத்தொகை 
2. அடையா _ ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ வயலச்சம்‌ 
3. அறிவும்‌ புகழும்‌ 5 எண்ணும்மை 
4. சிறாஅர்‌ - இசைநிறை அளவபடை 
(அகநிலை வினாக்கள்‌ | 
1. வாயிலோயே! _ விளித்தொடர்‌ 
2. உரனுடை - இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ தொகை 
3. உலகமும்‌ - முற்றும்மை 
4. காட்டகத்து 2 ஐந்தாம்‌ வேற்றுமைத்‌ தொகை 
5. வித்தி ௫ வினையயச்சம்‌ 
V. பகுபத உறுப்பிலக்கணம்‌ தருக 
(அகநிலை வினாக்கள்‌ | 
1) வித்தி வித்து 8 2) வருந்தும்‌ வருந்து 4 உம்‌ 
வித்து பகுதி வருந்து- பகுதி 
இ  வினைஃயச்ச விகுதி உம்‌ ௯ பெயலச்ச விகுதி 





V1. புணர்ச்சி விதி தருக 








| புத்தகப்‌ புறநிலை வினாக்கள்‌ | 





1) எத்திசை ௭ 4 திசை 
i) “இயல்பினும்‌ விதியினும்‌ நின்ற உயிர்முன்‌ கசதப மிகும்‌' என்ற விதிப்படி 
த்‌ ௯ மிகுந்தது 
எத்திசை 


என்று புணர்ந்தது 





( அகநிலை வினாக்கள்‌ | 





1) உரனுடை - உரன்‌ 4 உடை 
1) “உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது இயல்பே” - என்ற விதிப்படி 
ன்‌ * ௨௯ எனு ஆனது 


2 உரனுடை -? என்று புணர்ந்தது 








2) மழுவுடை - மழு 4 உடை 
1) ஏனைய உயிர்வழி வவ்வும்‌' -2 என்ற விதிப்படி 
- வ்‌'- உடம்படுமெய்‌ தோன்றியது 
2 மழு வ்‌ 4 உடை 
1) உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது இயல்பே' - என்ற விதிப்படி 
வ்‌ ௨- வு ஆனது 
- மழுவுடை -? என்று புணர்ந்தது 
3) காட்டகத்து - காடு 4 அகத்து 


i) *நெழலோடு உயிர்த்கதாடர்க்‌ குற்றுகரங்களுள்‌ டற ஒற்று இரட்டும்‌ - என்ற விதிப்படி 
௯ ட்‌ - இரட்மத்தது 
_ காட்டு 4 அகத்து 
ரர்‌) 'உயிர்வரின்‌ உக்குறள்‌ மய்விட்டோடும்‌' என்ற விதிப்படி 
௯ ௨: - நீங்கியது 
டகட்4 ஓ அ காட்ட்‌ 4 அகத்து 
ii) உடல்‌ மேல்‌ உயிர்‌ வந்து ஒன்றுவது இயல்பே' - என்ற விதிப்படி 
ட்‌ ௮ = ஆனது 
_ காட்டகத்து -? என்று புணர்ந்தது 


கற்பவை கற்றபின்‌ 


கல்வியின்‌ சிறப்பை உணர்த்தும்‌ திருக்குறள்‌, நாலடியார்‌ பாடல்களைத்‌ திரட்டி வகுப்பறையில்‌ 
உரையாடுக. 


திருக்குறள்‌ யாதானும்‌ நாடாமால்‌ ஊராமால்‌ என்‌னாருவன்‌ 
கல்வி சாந்துணையுங்‌ கல்லாத வாறு. 
கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
ன 1 . ய்‌ ற ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒருவற்கு 
நிற்க அதற்குத்‌ தக. 


எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து. 


எண்ணென்ப ஏனை எழுத்ஷன்ப இவ்விரண்டும்‌ st ன்‌ ம்‌ 
பூ ஓத்து ரண்டு தாமின்‌ புறுவது உலகின்‌ புறக்கண்டு 


கண்ணன்ப வாழும்‌ உயிர்க்கு. ட த்‌ 
காமுறுவர்‌ கற்றறிந்‌ தார்‌. 
கண்ணுடையர்‌ என்பவர்‌ கற்றோர்‌ முகத்திரண்‌ ன்‌ 3 ள்‌ ட 
ட்‌ ள்‌, க்கப்‌ கேழல்‌ விழுச்‌எசல்வம்‌ கல்வி எயாருவற்கு 
புண்ணுடையர்‌ கல்லா தவர்‌. ட்‌ 
மாடல்ல மற்றை யவை. 
உவப்பத்‌ தலைக்கூழ உள்ளப்‌ பிரிதல்‌ த . க த 
அனைத்தே புலவர்‌ தொழில்‌. கல்வி பற்றிய நாலடியார்‌ பாடல்‌: 
“குஞ்சி யழகும்‌ கொடுந்தானைக்‌ கோட்டழகும்‌ 
உடையார்முன்‌ இல்லார்போல்‌ ஏக்கற்றுங்‌ கற்றார்‌ மஞ்சள்‌ அழகும்‌ அழகல்ல - ஷஞ்சத்து 


கடையரே கல்லா தவர்‌. நல்லம்யாம்‌ என்னும்‌ நடுவு நிலைமையால்‌ 
தொட்டனைத்‌ தூறும்‌ மணற்கேணி மாந்தர்க்குக்‌ கல்வி அழகே அழகு" (131) 


கற்றனைத்‌ தூறும்‌ அறிவு. 








துணைப்பாடம்‌ 


5. பாதுகாப்பாய்‌ ஒரு பயணம்‌ 





(அகநிலை வினாக்கள்‌ | 





சாலைப்‌ போக்குவரத்து உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்‌ 














௮) 100 ஆ) 101 இ) 103 ஈ) 108 விடை: இ) 103 
2. இரு சக்கர வாகனத்தில்‌ மட்டுமே பயணம்‌ செய்ய வேண்டும்‌ 
௮) இருவர்‌ ஆ) மூவர்‌ இ) நால்வர்‌ ஈ) ஐவர்‌ 
விடை: அ) இருவர்‌ 
3. குறுகிய பாலம்‌ உள்ளது என்பதைக்‌ குறிக்கும்‌ குறியீடு 
ம்‌ க ந 1 பு 
விடை: ௮) 
4. நி குறியீடு குறிப்பிடுவது _____- 
௮) வலதுபுறம்‌ திரும்புக ஆ) இடதுபுறம்‌ திரும்பு 
இ) நேராகச்‌ செல்லுக ஈ) திரும்பிச்‌ சல்லுக 
விடை: இ) நேராகச்‌ செல்லுக 
5. 


(P) இந்தக்‌ குறியீடு குறிப்பிடுவது__ 


௮) நிறுத்தாதே 
இ) இருவழிகளிலும்‌ அனுமதியில்லை 


ஆ) எடைக்கட்டுப்பாடூ 
ஈ) வாகனம்‌ நிறுத்த அனுமதியில்லை 
விடை: ஈ) வாகனம்‌ நிறுத்த அனுமதியில்லை 





(அகநிலை வினாக்கள்‌ | 








11. வினாக்கள்‌ 





சாலை விதிகளுக்கான குறியீடுகள்‌ எப்போது ஏற்படுத்தப்பட்டன? 
* பாரிஸ்‌ நகரத்தில்‌ 1909 ஆம்‌ ஆண்டு நடந்த முதல்‌ “பன்னாட்டுச்‌ சாலை அமைப்பு' மாநாட்டில்‌ ஒரு 
பொதுவான சாலைவிதி வேண்டும்‌ என்னும்‌ உடன்பழக்கை ஏற்பட்டது. 





* பல மொழிகளில்‌ எழுதப்படும்‌ அறிவுப்‌ பலகைகளை விட ஏமாழிவேறுபாடற்ற குறியீடுகள்‌ எளிதில்‌ 
மக்களுக்குப்‌ புரியும்‌ என்பதற்காக இவை உருவாக்கப்பட்டன. 





சாலை விதிகளைக்‌ குறிப்பிடும்‌ குறியீடுகளின்‌ பிரிவுகள்‌ யாவை? 
குறியீடுகளின்‌ பிரிவுகள்‌ : 

> அபாய முன்னறிவிப்பு 5 முக்கியத்துவத்தைச்‌ சுட்டும்‌ குறியீடுகள்‌ 
> தடை செய்யப்பட்டதைத்‌ எதரிவிக்கும்‌ குறியீடுகள்‌ 

> கட்டாயம்‌ கடைப்பிழக்க வேண்ழய குறியீடுகள்‌ 


> சிறப்பு அறிவிப்புக்‌ குறியீடுகள்‌ > திசை காட்டும்‌ குறியீடுகள்‌ 





மோட்டார்‌ வாகனச்‌ சட்டம்‌ 2017 - குறிப்பிடுவன யாவை? 

உ 18 வயது நிறைவடையாத குழந்தைகள்‌ ஊர்தி இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ 
அக்குழந்தைகளின்‌ பெற்றோர்களுக்கு 3 ஆண்டு சிறைத்‌ தண்டனை கிடைக்கும்‌. 

* ஓட்டுநர்‌ உரிமம்‌ இல்லாமல்‌ ஊர்தியை இயக்கினால்‌ ரூ.5000/- தண்டத்‌தாகையோ மூன்று மாதச்‌ 

சிறைத்‌ தண்டனையோ அல்லது இரண்டூமோ கிடைக்கும்‌. 

அபாயகரமான முறையில்‌ ஊர்தியை ஓட்ழனால்‌ ரூ.5000/- தண்டத்தொகை பெறப்படும்‌. 

மது குழத்துவிட்டு ஊர்தியை இயக்கினால்‌ ரூ.10,000/- தண்டத்‌எதாகை கட்ட நேரும்‌. 

மிகுவேகமாக ஊர்தியை இயக்கினால்‌ ரூ. 5000/- தண்டத்‌ தாகை கட்ட நேரும்‌. 

இருவருக்கு மேல்‌ இரண்டு சக்கர ஊர்தியில்‌ பயணித்தால்‌ ரூ. 2000/- தண்டத்‌தொாகையுடன்‌ மூன்று 

மாதங்களுக்கு ஓட்டுநர்‌ உரிமம்‌ நீக்கம்‌ எசய்யப்படும்‌. 

* தலைக்கவசம்‌ ௮ணியாமல்‌ இருசக்கர ஊர்தியை இயக்கினால்‌ ரூ. 1000/- தண்டத்‌தாகையுடன்‌ மூன்று 
மாதங்களுக்கு ஓட்டுநர்‌ உரிமம்‌ நீக்கம்‌ எசய்யப்படும்‌. 

உ ஊர்திகளுக்குக்‌ காப்பீடு இல்லாமல்‌ இயக்கினால்‌ ரூ. 2000/--தண்டத்தொகை செலுத்த நேரும்‌. 


VV Vv 














111. நெடுவினா 
[ புத்தக புறநிலை வினாக்கள்‌ | 
“சாலை விபத்தில்லாத்‌ தமிழ்நாடு” - இக்கூற்று நனவாக நாம்‌ செய்ய வேண்டியன யாவை? 
சாலை விபத்தில்லாத்‌ தமிழ்நாடு 
முன்னுரை : 


மனித வாழ்வு பயணங்களால்‌ நிறைந்தது. அன்றாட வாழ்வில்‌ சாலைகளில்‌ தான்‌ நாம்‌ அதிகமாகப்‌ பயணம்‌ 
செய்கிறோம்‌. சாலையில்‌ பாதுகாப்பாகப்‌ பயணம்‌ செய்வதற்கு விதிமுறைகள்‌ உள்ளன. அவற்றை அறிந்து 
கொண்டால்‌ விபத்துகளைத்‌ தவிர்க்கலாம்‌. 

மாணவர்களிடம்‌ விழிப்புணர்வு ஏற்படுத்துதல்‌ : 

பள்ளிப்பருவத்திலேயே மாணவர்களுக்குச்‌ சாலைப்‌ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை நாம்‌ ஏற்படுத்த 
வேண்டும்‌. ௮ப்போது தான்‌ எதிர்காலத்தில்‌ கவனமுடன்‌ பயணம்‌ செய்வர்‌. 

உயிரின்‌ மதிப்பைப்‌ புரிய வைத்தல்‌ : 

பள்ளி மாணவர்களிடம்‌ சாலை விதிகள்‌ மற்றும்‌ விபத்துகளைத்‌ தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினால்‌ 
தான்‌ சாலையில்‌ விளையாடுவது, கவனிக்காமல்‌ திடவஷன்று சாலையைக்‌ கடப்பது, சாலையின்‌ நடுவே 
செல்வது, சாலையை அடைத்துக்‌ கொண்டு செல்வது, முன்பு செல்லும்‌ வாகனத்தைப்‌ பிழத்துக்‌ காண்டு 
மிதிவண்ழயில்‌ செல்வது, பேருந்தில்‌ படக்கட்ழல்‌ தாங்கிக்கொண்டு பயணம்‌ செய்வது போன்ற செயல்களில்‌ 





ஈடுபட மாட்டார்கள்‌. மாணவர்கள்‌ விபத்துகளில்‌ தங்கள்‌ உயிரையும்‌ உடலுறுப்புகளையும்‌ இழப்பது 
அவர்களின்‌ குடும்பத்துக்கும்‌ சமூகத்துக்கும்‌ பெரிய இழப்பு என்பதைப்‌ புரிய வைக்க வேண்டும்‌. 
ஒழுங்கீனச்‌ செயல்களைத்‌ தடுத்தல்‌ : 

இருசக்கர வாகனத்தில்‌ இரண்டு பேருக்கு மேல்‌ செல்வது, தலைக்கவசம்‌ அணியாமல்‌ செல்வது, 
கைபேசியில்‌ பேசிக்கொண்டே செல்வது. போட்ட. பந்தயம்‌ என்று பொதுவழியில்‌ உச்ச வேகத்தில்‌ ஓட்டுவது, 
காதணி கேட்பிகள்‌ பபாருத்திக்‌ காண்டு வாகனம்‌ ஓட்டூவது, மது குழத்துவிட்டு வாகனம்‌ ஓட்டுவது போன்ற 
ஒழுங்கீனச்‌ செயல்களைத்‌ தவிர்த்தாலே விபத்துகளின்‌ எண்ணிக்கை குறைந்து விடும்‌. 

“அவசரம்‌” என்ற நோயைத்‌ தடுத்தல்‌ : 

“அவசரம்‌' என்ற பெயரில்‌ ஏற்படும்‌ வாகன ஓட்டுநரின்‌ கவனக்குறைவு, போதிய பயிற்சியின்மை, 
தட்பலவப்பறிலை, இயந்திரக்‌ கோளாறு, மிகுதியான ஆட்களையோ சரக்குகளையோ ஏற்றிச்‌ செல்வது, 
தொடர்வண்டி ஒருப்புப்பாதைகளைக்‌ கவனிக்காமல்‌ கடப்பது போன்றவற்றில்‌ தமக்கும்‌ பிறர்க்கும்‌ ஆபத்து 
ஏற்படும்‌ என்பதைப்‌ புரிய வைத்தாலே விபத்துகளின்‌ விழுக்காடு குறைத்து விடும்‌. 

குறியீடுகளைப்‌ பயன்படுத்துதல்‌ : 

சாலையில்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌ குறியீடுகள்‌ போக்குவரத்தினைச்‌ சீர்‌ செய்யவும்‌ பாதுகாப்பாகப்‌ பயணிக்கவும்‌ 
உதவுகின்றன. 

(1) உத்தரவுக்‌ குறியீடுகள்‌ 

(14) எச்சரிக்கை குறியீடுகள்‌ 

(114) தகவல்‌ குறியீடுகள்‌ 

- என்ற மூவகைக்‌ குறியீடுகளையும்‌ நாம்‌ கண்டுணர்ந்து அவற்றைப்‌ பின்பற்றிப்‌ பயணங்களை 
மேற்கொள்ளும்பொழுது விபத்தில்லாத தமிழ்நாடு உருவாகும்‌. 


முடிவுரை : 

சாலை விதிகளைத்‌ தெரிந்து கொள்வதும்‌ பிறருக்குச்‌ சொல்வதும்‌ விழிப்புணர்வு கொள்வதும்‌ ஒரு வகைக்‌ 
கல்விதான்‌. இதனை உணர்ந்து ஒவ்வாருவரும்‌ செயல்பட்டால்‌ பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள 
முடியும்‌. அப்போது “சாலை விபத்தில்லாத தமிழ்நாடு” என்ற கூற்று நனவாகும்‌. 


கற்பவை கற்றபின்‌ 


சாலை பாதுகாப்பினை வலியுறுத்தும்‌ முழக்கத்‌ தொடர்கள்‌ அடங்கிய பதாகைகள்‌ சிலவற்றை 
உருவாக்கிப்‌ பள்ளியில்‌ காட்சிப்படுத்துக. 
“சாலைவிதிகளை மதிப்போம்‌ 

சமானமற்ற உயிரைக்‌ காப்போம்‌” 
“பயணங்கள்‌ முழவல்ல... 

நம்‌ வாழ்வின்‌ தொடக்கமே...” 

“உயிருக்கு விலையில்லை - ஆனால்‌ 
காத்திருக்கும்‌ உறவுகளுண்டு” 

“விபத்தில்லா பயணத்திற்குத்‌ தேவை 
வழியில்‌ கவனம்‌” 

“அரசு தரும்‌ விலையில்லா பொருள்களுக்கு 
வரிசையில்‌ எபாறுமையாக நிற்கும்‌ நாம்‌ ஏன்‌ 
இறைவன்‌ தந்த விலையில்லா உடலுக்காக 
வரிசையில்‌ பொறுமையாக நிற்கக்கூடாது?” 





இலக்கணம்‌ 


6. பா ஒயற்றப்‌ பழகலாம்‌ 





(அகநிலை வினாக்கள்‌ | 



































1. சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்த யாப்பு 
௮) வெண்பா ஆ) ஆசிரியப்பா 
இ) கலிப்பா ஈ) வஞ்சிப்பா விடை: அ) வெண்பா 
2. நீதி இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ வடிவத்திலேயே தோன்றின 
௮) வஞ்சிப்பா ஆ) கலிப்பா இ) ஆசிரியப்பா ஈ) வெண்பா 
விடை: ஈ) வெண்பா 
3. வெண்பாவை என்றும்‌ அழைப்பர்‌ 
௮) வஞ்சிப்பா ஆ) கலிப்பா இ) வன்பா ஈ) மென்பா 
விடை: இ) வன்பா 
4. சொல்லுதலை அடிப்படையாகக்‌ கொண்டு தோன்றியது 
௮) ஆசிரியப்பா ஆ) வெண்பா 8) கலிப்பா ஈ) வஞ்சிப்பா 
விடை: ஆ) வெண்பா 
5. வெண்பாவின்‌ ஒசை 
௮) ௮கவலோசை ஆ) துள்ளலோசை இ) தூங்கலோசை ஈ) செப்பலோசை 
விடை: ஈ) செப்பலோசை 
6. வெண்டளையால்‌ அமைவது 
௮) வெண்பா ஆ) ஆசிரியப்பா இ) கலிப்பா ஈ) வஞ்சிப்பா 
விடை: ஆ) வெண்பா 
7. தளைத்தல்‌ என்பதற்குக்‌ என்று பொருள்‌ 
௮) பிரித்தல்‌, சேர்த்தல்‌ ஆ) கட்டுதல்‌, பிணித்தல்‌ இ) வாழ்த்துதல்‌, வைதல்‌ ஈ) வைத்தல்‌, எடுத்தல்‌ 
விடை: ஆ) கட்டுதல்‌, பிணித்தல்‌ 
8. மா, விளம்‌ என்னும்‌ இரண்டும்‌ சீர்கள்‌ 
௮) ஓரசைச்‌ ஆ) ஈரசைச்‌ இ) மூவசைச்‌ ஈ) நாலசைச்‌ 
விடை: ஆ) ஈரசைச்‌ 
9. வெண்பாவில்‌, முதற்சீர்‌ மாச்சீர்‌ என்றால்‌ வரும்‌ சீரின்‌ முதல்‌ அசை 
௮) நேர்‌ ஆ) நிரை இ) விளம்‌ ஈ) காய்‌ 
விடை: ஆ) நிரை 
10. வெண்பாவில்‌, முதற்சீர்‌ விளச்சீர்‌ அல்லது காய்ச்சீர்‌ என்றால்‌ வரும்‌ சீரின்‌ முதல்‌ அசை 
௮) நேர்‌ ஆ) நேர்பு இ) நிரை ஈ) நிரைபு 
விடை: அ) நேர்‌ 





















































11. “ஓரசைச்‌ சீர்‌' என்பவை 
௮) நாள்‌, மலர்‌ ஆ) காசு, பிறப்பு இ) நாள்‌, காசு ஈ) மலர்‌, பிறப்பு 
விடை: அ) நாள்‌, மலர்‌ 
12. குற்றியலுகர ஓசையோடு முடியும்‌ சீர்கள்‌ 
௮) நாள்‌, மலர்‌ ஆ) காசு, பிறப்பு இ) நாள்‌, காசு ஈ) மலர்‌, பிறப்பு 
விடை: ஆ) காசு, பிறப்பு 
13. வெண்பாவில்‌, ஈற்று அயற்சீரின்‌ மாச்சீர்‌ என்றால்‌ (௮) வாய்பாடு வரும்‌ 
௮) மலர்‌, பிறப்பு ஆ) நாள்‌, காசு ௫) காசு, பிறப்பு ஈ) நாள்‌, பிறப்பு 
விடை: அ) மலர்‌, பிறப்பு 
14. வெண்பாவில்‌, ஈற்று அயற்சீரானது விளச்சீர்‌, காய்ச்சீர்‌ எனில்‌ (௮) வாய்பாடு வரும்‌ 
௮) மலர்‌, பிறப்பு ஆ) நாள்‌, காசு இ) காசு, பிறப்பு ஈ) நாள்‌, பிறப்பு 
விடை: அ) நாள்‌, காசு 
15. பதின்மூன்றடிக்கும்‌ மேற்பட்ட அடிகள்‌ பெற்று வருவது 
௮) இன்னிசை வெண்பா ஆ) நேரிசை வெண்பா 
இ) பஃஹாடை வெண்பா ஈ) கலி வெண்பா விடை: ஈ) கலிவெண்பா 
16. நேரிசை வெண்பாவும்‌ இன்னிசை வெண்பாவும்‌ பெற்று வருவது 
௮) மூன்றழ வெண்பா ஆ) நான்கழ வெண்பா 
இ) ஒரண்டம வண்பா ஈ) பதின்மூன்றமக்கு மேல்‌ வருவது 
விடை: ஆ) நான்கடி வெண்பா 
17. இரண்டாமடியில்‌ தனிச்சீரில்லாமல்‌ நான்கு சீரோடு நான்கடிகளில்‌ அமைவது 
௮) குறள்‌ வெண்பா ஆ) நேரிசை வெண்பா 
இ) இன்னிசை வெண்பா ஈ) பஃஹாடை வெண்பா 
விடை: இ) இன்னிசை வெண்பா 
11. குறுவினா 
(அகநிலை வினாக்கள்‌ | 
1. வன்பா என்று அழைக்கப்படுவது எது? ஏன்‌? 
வன்பா : 
> வன்பா என்றழைக்கப்படுவது வண்பா 
> ஏனைய பாக்களை விட வரையறுத்த இலக்கணக்‌ கட்டுக்கோப்பு உடையது வெண்பா. எனவே கது, வன்பா 
என்றமைக்கப்படுகிறது. 
2. வெண்பாவின்‌ தளை எது? அது எத்தனை வகைப்படும்‌? 
வெண்பா : 
* வெண்பாவின்‌ தளை வெண்டளை 
> (1) இயற்சீர்‌ வண்டளை 
(11) வெண்சீர்‌ வெண்டளை 
- என இரண்டு வகைப்படும்‌ 
3. வெண்பாவிற்கான எளிய தளை இலக்கணம்‌ யாது? 


தளை இலக்கணம்‌ : 


> மாமுன்‌ நிரை உ விளம்‌ முன்‌ நேர்‌ > காய்‌ முன்‌ நேர்‌ 





வெண்பாவின்‌ ஈற்றுச்‌ சீர்‌ எவ்வாறு அமையும்‌? 
ஈற்றுச்‌ சீர்‌ 


* வெண்பாவின்‌ ஈற்றுச்சீர்‌ நாள்‌, மலர்‌, காசு, பிறப்பு என்னும்‌ வாய்பாடு ஒன்றினைப்‌ பற்று முழயும்‌. 1. 





111. சிறுவினா 








[அகநிலை வினாக்கள்‌ | 





வெண்பாவின்‌ வகைகளுக்குரிய அடிவரையறை குறித்து எழுதுக. 
வெண்பா : 

இரண்டம முதல்‌ பன்னிரண்டம வரை உடையது. 

> இரண்டழ வெண்பா - குறள்‌ வெண்பா 

உ மூன்றழ வெண்பா - நேரிசை, இன்னிசைச்‌ சிந்தியல்‌ வண்பா 

> நான்கழ வெண்பா - நேரிசை வெண்பாவும்‌, இன்னிசை வெண்பாவும்‌ 
> நான்கழ முதல்‌ பன்னிரண்டழ வரை - பஃஹாடை வெண்பா 

* பதின்மூன்றழ முதல்‌ அதற்கும்‌ மேற்பட்ட அடிகள்‌ வரை - கலிஎவண்பா 





வெண்பாவின்‌ இலக்கணம்‌ யாது? 

வெண்பாவின்‌ இலக்கணம்‌ : 

* இயற்சீர்‌ வவண்டளை வெண்சீர்‌ வவண்டளை பிறழாது பா அமைய வேண்டும்‌. 

> ஈற்றம முச்சீராகவும்‌ ஏனையவை நாற்சீராகவும்‌ கருக்கும்‌. 

உ ஈரசைச்சீர்கள்‌ மாச்சீரும்‌ விளச்சீரும்‌ (தேமா, புளிமா, கூவிளம்‌, கருவிளம்‌) மூவசைச்சீரில்‌ காய்ச்சீரும்‌ 
(தேமாங்காய்‌, புளிமாங்காய்‌, கூவிளங்காய்‌, கருவிளங்காய்‌) வரும்‌. 

> ஈற்றுச்சீர்‌ நாள்‌, மலர்‌, காசு, பிறப்பு ஆகிய வாய்பாடுகளுள்‌ ஒன்றைக்‌ கொண்டு முழயும்‌. 





நேரிசை வெண்பா விளக்குக 
நேரிசை வெண்பா : 
* வெண்பாவின்‌ பொது இலக்கணம்‌ பெற்று, இரண்டாவது அழயில்‌ தனிச்சீர்‌ பற்று நான்கடியில்‌ அமைவது 


மாணவர்களுக்கான பயிற்சி 


நலம்‌ பெறலும்‌ அல்லாமல்‌ 
பழிபெறலும்‌ - எல்லாம்‌ 


நல்லார்‌ 
பல்லோர்‌ 


புகழும்‌ 
இகழும்‌ 
வழக்கத்தால்‌ அல்ல வகைபெறும்நம்‌ நட்பாம்‌ 
பழக்கத்தால்‌ வாய்ப்பதுதான்‌ பார்‌ - நோள்‌) 
> நல்‌/லார்‌ -? தேமா, புக/மும்‌ - புளிமா - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை. 

* புக/ழும்‌ — புளிமா, நலம்‌/பெற/னும்‌ கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வண்டளை 

உ நலம்‌/பெறலும்‌ -? கருவிளங்காய்‌, ௮ல்‌/லா/மல்‌ - தேமாங்காய்‌ - காய்‌ முன்‌ நேர்வந்த எண்சீர்‌ 
வெண்டளை 

அல்‌/லா/மல்‌ - தேமாங்காய்‌, பல்/லோர்‌ — தேமா - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 
பல்‌/லோர்‌ — தேமா, இக/மும்‌ கருவிளம்‌ ௪ மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ எவண்டளை 

இக/மும்‌ புளிமா, பழி/பெற/னும்‌ கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வண்டளை 
பழி/பற/னும்‌ — கருவிளங்காய்‌, எல்‌/லாம்‌ தேமா ௪ காய்முன்‌ நேர்வந்த வண்சீர்‌ வவண்டளை 
எல்‌/லாம்‌ — தேமா, வழக்்‌/கத்‌/தால்‌ புளிமாங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை 
வழக்/கத்‌/தால்‌ - புளிமாங்காய்‌, ௮ல்‌/ல - தேமா - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 
அல்‌/ல - தேமா, வகை/பறும்‌/ம்‌ - கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வெண்டளை 
வகை/றும்‌/நம்‌ — கருவிளங்காய்‌, நட்‌/பாம்‌ - தேமா ௪ காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 


நட்‌/பாம்‌ தேமா, பழக்கத்தால்‌ - புளிமாங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ எவவண்டளை 


VV VY OV ரூ. ரூ. ர. ர. ரூ. ர 


பழக்கத்தால்‌ — புளிமாங்காய்‌, வாய்ப்‌/பது தான்‌ -5 கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த வெண்சீர்‌ 
வெண்டளை 


உ வாய்ப்‌/பது/தான்‌ -- கூவிளங்காய்‌, பார்‌ - நாள்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ எவண்டளை 





நேரிசை வெண்பா எனப்படும்‌. 2. 
* முதல்‌ இரண்டழயும்‌ தனிச்‌ எசால்லும்‌ ஓஹதுகையாகவும்‌, பின்‌ இரண்டழயும்‌ ஓவதுகையாகவும்‌ வரும்‌. 
நான்கழயும்‌ ஓஷதுகையாகவும்‌ வரும்‌. 
எ.கா: 
எட்டெடை செம்பில்‌ இரண்டெடை ஈயமிடில்‌ 
திட்டமாய்‌ வெண்கலமாம்‌ சேர்ந்துருக்கில்‌ - இட்டமுடன்‌ 
ஒரெழு செம்பில்‌ ஒரு மூன்று துத்தமிடில்‌ 
பாரறியப்‌ பித்தளையாம்‌ பார்‌. 





இன்னிசை வெண்பா - விளக்குக 
இன்னிசை வெண்பா : 
> எவண்பாவின்‌ வாது இலக்கணம்‌ பற்று, இரண்டாவது அழியில்‌ தனிச்சீரில்லாமல்‌ நான்கு சீர்களோடு 
வரும்‌. 
> நான்கு அழகள்‌ பெற்று வரும்‌. 
> நான்கழகளும்‌ ஒரே எதுகை பெற்ற ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா எனப்படும்‌ 
எ.கா : 
இம்மை பயக்குமால்‌ ஈயக்‌ குறைவின்றால்‌ 
தம்மை விளக்குமால்‌ தாமுளராக்‌ கேடின்றால்‌ 
எம்மை உலகத்தும்‌ யாம்காணேம்‌ கல்விபோல்‌ 
மம்மர்‌ அறுக்கும்‌ மருந்து 


அல்லும்‌ பகலும்‌ அயரா(து) உழைத்திடின்‌ 

நல்ல மதிப்பெண்கள்‌ நாம்பெறலாம்‌ - இல்லை 

படியேன்‌ எனத்திரிந்தால்‌ பாக்குமரம்‌ போலே 

நெடிதவையில்‌ நிற்பாய்‌ நினை - (மலர்‌) 

அல்லும்‌ -? தேமா, பகலும்‌ - புளிமா - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வெண்டளை. 

பகலும்‌ - புளிமா, அய/ா(து) - புளிமா - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வண்டளை. 
அயர/ரா(து) - புளிமா, உழைத்‌/திழன்‌ - கருவிளம்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை. 
உழைத்‌/திமன்‌ - கருவிளம்‌, நல்‌/ல - தேமா - விளம்முன்‌ நேர்வந்த இயற்சீர்‌ வவண்டளை. 
நல்‌/ல - தேமா, மதிப்‌/பெண்‌/கள்‌ - புளிமாங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை. 


VV VV Vy 


மதிப்‌/பண்/கள்‌ — புளிமாங்காய்‌, நாம்‌/பற/லாம்‌ - கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எண்சீர்‌ 
வெண்டளை 

நாம்‌/வற/லாம்‌ - கூவிளங்காய்‌, இல்/லை - தேமா - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 
இல்/லை தேமா, பழ/யேன்‌ - புளிமா - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ எவண்டளை. 

பழ/யேன்‌ — புளிமா, எனத்‌/திரிந்‌/தால்‌ — கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை. 


V ரூ. ரூ. ர 


எனத்‌/திரிந்தால்‌ - கருவிளங்காய்‌, பாக்‌/கும/ும்‌ -? கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த வவண்சீர்‌ 
வெண்டளை 


> பாக்‌/கும/ரம்‌ கூவிளங்காய்‌, போ/லே — தேமா ௪ காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 








* போ/லே — தேமா, ரழ/தவைர்யில்‌ — கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை. 
> ஹழ/தவைர்யில்‌ - கருவிளங்காய்‌, நிற்‌/பாய்‌ - தேமா - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 
> நிற்‌/பாய்‌ -” தேமா, நினை/மலர்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை. 





கற்பிப்ப தோடு கலைத்திறனைக்‌ கண்டறிந்து 

பொற்புடனே வாழப்‌ புரிந்திடுதல்‌ - நற்பெருமை 

ஆசான்‌ முதற்கடமை ஆகும்‌ இமைக்கடமை 

கூசாமல்‌ கண்காத்தல்‌ கூறு - (காசு) 

> கற்/பிப்‌/ப — தேமாங்காய்‌, தோ/டு — தேமா - காய்முன்‌ நேர்வந்த வண்சீர்‌ வெண்டளை 

* தோட - தேமா, கலைத்‌/திற/னைக்‌ - புளிமாங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வண்டளை 

ு கலைத்‌/திற/னைக்‌ - புளிமாங்காய்‌, கண்‌/டறிந்‌து - கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

* கண்டறிந்து - கூவிளங்காய்‌, எபாற்‌/புட/னே - கூவிளங்காய்‌ ஈ காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

> பொற்‌/புட/னே - கூவிளங்காய்‌, வாழப்‌ -* தேமா - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 

> வாழப்‌ - தேமா, புரிந்‌/திட/தல்‌ - கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வவண்டளை 

> புரிந்/திட/தல்‌ - கருவிளங்காய்‌, நற்‌_பரு/மை - கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 

வெண்டளை 

நற்‌/பரு/மை - கூவிளங்காய்‌, ஆசான்‌ — தேமா - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 

ஆசான்‌ - தேமா, முதற்/கட/மை - கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வெண்டளை 

முதற்/கட/மை — கருவிளங்காய்‌, ஆகும்‌ — தேமா - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வவண்டளை 

ஆகும்‌ தேமா, இமைக்‌/கட/மை — கருவிளங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வண்டளை 


V V VY ரூ. ர 


இமைக்/கட/மை - கருவிளங்காய்‌, கூ/சா/மல்‌ தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த வெண்சீர்‌ 
வெண்டளை 

> கூ/சா/மல்‌ தேமாங்காய்‌, கண்/காத்‌/தல்‌ தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வண்டளை 
 கண்/காத்‌/தல்‌ - தேமாங்காய்‌, கூறு — காசு ஈ காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ வெண்டளை 





பெற்றோர்‌ மகிழப்‌ பெரியோர்கள்‌ பாராட்டும்‌ 

வற்றாத நற்குணங்கள்‌ வாய்ப்பதற்கும்‌ - குற்ற மிலா 

வாயால்சொன்‌ னால்நன்மை வாய்க்காது செய்கையால்‌ 

ஓயாமல்‌ நீயும்‌ உணர்ந்து - (பிறப்பு) 

> எபற்/றோர்‌ — தேமா, மகி/ழப்‌ — புளிமா - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ எவ வண்டளை 

> மகி/ழப்‌ - புளிமா, எபரி/யோர்‌/கள்‌ - புளிமாங்காய்‌ - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வண்டளை 

> பரி/யோர்/கள்‌ - புளிமாங்காய்‌, பாறாட்‌/டம்‌ - தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எண்சீர்‌ 
வெண்டளை 

> பாறாட்‌/டம்‌ தேமாங்காய்‌, வற்றாத — தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த வண்சீர்‌ வண்டளை 

* வற்றாத -— தேமாங்காய்‌, நற்குணங்கள்‌ -— கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

> நற்குணங்கள்‌ — கூவிளங்காய்‌, வாய்ப்‌/பதற்‌/கும்‌ - கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 





உ வாய்ப்‌/பதற்/கும்‌ - கூவிளங்காய்‌, குற்ற மி/லா - கூவிளங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

* குற்றமி/லா - கூவிளங்காய்‌, வா/யால்‌/சொன்‌ — தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

* வா/யால்‌/சொன்‌ — தேமாங்காய்‌, னால்‌ ன்/மை - தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

உ னால்‌ன்/மை - தேமாங்காய்‌, வாய்க்/கா/து - தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

உ வாய்க்/கா/து - தேமாங்காய்‌, செய்/கை/யால்‌ - தேமாங்காய்‌ ஈ காய்முன்‌ நேர்வந்த எவண்சீர்‌ 
வெண்டளை 

* செய்/கை/யால்‌ தேமாங்காய்‌, ஓ/யா/மல்‌ தேமாங்காய்‌ - காய்முன்‌ நேர்வந்த வெண்சீர்‌ 
வெண்டளை 

உ ஓ/யா/மல்‌ ௯ தேமாங்காய்‌, நீ/யும்‌ ௯ தேமா ௪ காய்முன்‌ நேர்வந்த வண்சீர்‌ வண்டளை 

ு நீ/யும்‌ தேமா, உணர்ந்து - புளிமா - மாமுன்‌ நிரைவந்த இயற்சீர்‌ வண்டளை 


விண்ணின்‌ மழைநீரை வீணாக்கா மல்தேக்கி 3. உண்ணும்‌ உணவை ஒருபோதும்‌ கொட்டாதே 
மண்ணில்‌ சிறந்த மரம்நட்டுக்‌ - கண்ணின்‌ மண்ணில்‌ பசியால்‌ மழபவர்கள்‌ - விண்ணின்‌ 








மணிபோல்‌ ஹாழிகாத்து மாநிலத்து வாழ்வாய்‌ கடவுளென உன்னைக்‌ கருதுவர்‌ அன்பாய்‌ 
நினைவெல்லாம்‌ ஈறி நீ இடுவதற்‌(க) ஏது வழி எண்‌. - 

முன்னாள்‌ புரிவினைகள்‌ முற்றும்‌ தவறாமல்‌ 4. வேற்றுயிரால்‌ தொல்லை விளையா திருப்பதற்‌(கு) 
பின்னாள்‌ நமைவந்து பீடிக்கும்‌ - அன்று ஏற்றவண்ணம்‌ காவல்‌ இயற்றாமல்‌ - ஆற்றலுறும்‌ 
தினையிட்டால்‌ இன்று தினைவிளையும்‌ அன்றிப்‌ பெண்பால்‌ இனம்வருந்தப்‌ பேரிடர்செய்‌ கின்றாயே 
பனையிட்டால்‌ வாய்க்கும்‌ பனை. நண்பா! சரியோ சரியோ நவில்‌? 


கற்பவை கற்றபின்‌ 


கீழ்க்காணும்‌ ஈற்றடிகளைக்‌ கொண்டு நேரிசை (அ) இன்னிசை வெண்பா எழுதுக. 

அ கல்வியே வாழும்‌ உயிரின்‌ விழிகளாம்‌ ௫ ஏரின்றி மக்கள்‌ வறுமை ஒழியாதே 
கல்வியே வீழும்‌ உலகினை மீட்குமாம்‌ 
அன்றுமைன்‌ றென்றும்‌ உயர்த்தீடும்‌ கல்வியை 
என்றும்‌ விரும்பியே கல்‌ 


நீரின்றி ஊன்உழல யாக்கை விரும்பாதே 

பாரின்றி பல்லுயிரும்‌ சீர்பெறல்‌ காணா 

உழவின்றி உய்யா உலகு. 

அ மூத்தோர்‌ அறிவுரை என்றும்‌ மறவாதே ல்‌ அயல்‌ ல்‌ த 
சித்தரின்‌ வாக்கிலும்‌ உள்ளம்‌ - நிறையுமே ஐ பாவாத்தும்‌ ரதி டன்‌ தத்து 
வாழ்ந்தீடூம்‌ வாழ்க்கை முறையிலே என்றும்‌ கீதையின்‌ சாரதி கீர்த்தி இயம்பிடவே 
ஒழுக்கம்‌ உயர்வு தரும்‌. வள்ளுவனின்‌ வானுயர்‌ ஏற்றம்‌ பெறவே 


. . மொழியின்‌ வழிய தறிவு 

இ மனமது சுத்தமானால்‌ மந்திரம்‌ வேண்டாம்‌ 
தினமும்‌ உனையே அறிந்திட - வேண்டுமே 
அண்ணல்‌ மகாத்மா வழியில்‌ நடந்தாலே 
இன்னல்‌ விலகி விடும்‌. 





























3. மழை : 
கண்டதும்‌ கண்ணீர்‌ சொரிந்து பிரிவதனை 
சொல்லாமல்‌ சொல்லும்‌ மழை 

4.தேன்‌ : 
மலைமுகட்டுக்‌ கூட்டல்‌ மலர்தேழச்‌ சேர்த்த 
அருமருந்தே மாமாலைத்‌ தேன்‌ 

5. மரம்‌ : 
இன்னாத செய்தார்க்கும்‌ தண்ணிழல்‌ தந்தே 
தலைமுறை காக்கும்‌ மரம்‌ 





வெண்பாவிற்குரிய தளைகள்‌ யாவை? 
உ இயற்சீர்‌ வெண்டளை * வெண்சீர்‌ வெண்டளை 






































2. இயற்கை” என்னும்‌ பொருண்மையில்‌ வெண்பா எழுதுக:- 
மண்ணுயிர்‌ சீர்வற்று என்றென்றும்‌ பார்காக்க 
வேண்டும்‌ பசுமை வரம்‌. 
இலக்கணத்‌ தேர்ச்சி கொள்‌ 
1. வெணீபாவிற்கு ஏற்ப அடுத்த சீர்‌ என்னவாக அமைக்கலாம்‌? பொருத்தமான சீரினைக்‌ கொண்டு 
கோடிட்ட இடங்களை நிரப்புங்கள்‌. 
வெண்பா சீர்‌ விடைகள்‌ 
அன்பே  _ _ _ _ _ (ஆர்வமாய்‌ / தகளியாய்‌) தகளியாய்‌ 
ஆ) வான்மழை (தூறலில்‌ / வாழிந்திமன்‌) | தூறலில்‌ 
௫) கண்ணிரண்டும்‌ (கலாதார்‌ / கல்லார்‌) இல்லார்‌ 
ஈ) வெண்ணிலவு (காய்கிறது / ஒளிர்கிறது) காய்கிறது 
௨) வெய்யோன்‌ (காய்ந்திட / ஒளிர்ந்திட) ஒளிர்ந்திட 
2. மூன்றாவது சீர்‌ அமைத்து எழுதுக 
சீர்‌ மூன்றாவது சீர்‌ 
௮) கல்வி கரையில கற்பவர்‌ 
ஆ) கல்லாரே ஆயினும்‌ கற்றவர்‌ 
இ) நல்லவை செய்யின்‌ அறமாகும்‌ 
ஈ) அவமதிப்பும்‌ ஆன்ற. பெருமையும்‌ 
உ) உண்ணாது நோற்பார்‌. பெரியர்‌ 
3. பொருத்துக 
பொருத்துக விடைகள்‌ 
௮) மாச்சீர்‌ கருவிளம்‌, கூவிளம்‌ நாள்‌, மலர்‌ 
ஆ) காய்ச்சீர்‌ நாள்‌, மலர்‌ தேமாங்காய்‌, புளிமாங்காய்‌ 
இ) விளச்சீர்‌ தேமாங்காய்‌, புளிமாங்காய்‌ | கருவிளம்‌, கூவிளம்‌ 
ஈ) ஓரசைச்சீர்‌ தேமா, புளிமா தேமா, புளிமா 
4. கீழுள்ள சொற்களை ஈற்றுச்‌ சீராகக்‌ கொண்டு குறள்‌ வெண்பா / நேரிசை வெண்பா / இன்னிசை 
வெண்பா எழுத முயற்சி செய்யவும்‌. 
1. கடல்‌ 2. வாள்‌ 3. மழை 4. தேன்‌ 5. மரம்‌ 
குறள்‌ வெண்பா : 
1. கடல்‌ : 
மலைவீழ்‌ அருவியும்‌ சாரலும்‌ காண 
அலையுதே உள்ளக்‌ கடல்‌ 
2. வாள்‌ : 
எதிர்சென்று மன்னன்‌ மணிமுழ பூண்சிரம்‌ 
தொட்டதே கூரிய வாள்‌ 





ஒரு விகற்பம்‌, பல விகற்பம்‌ என்றால்‌ என்ன? 

ஒரு விகற்பம்‌ : 

செய்யுளில்‌ நான்கு அழகளும்‌ ஒரே எதுகை பெற்று வந்தால்‌ அது ஒரு விகற்பம்‌ ஆகும்‌. 

பல விகற்பம்‌ : 

> செய்யுளில்‌ முதலிரண்டு ௮ழுகள்‌ ஒரு எதுகையும்‌, மற்ற இரு அழகள்‌ வேஹாரு எதுகையும்‌ பெற்று வருவது 
இரு விகற்பம்‌ ஆகும்‌. 

* செய்யுளில்‌ முதலிரண்டு அழகள்‌ ஒரு எதுகையும்‌, மற்ற இரு அழகள்‌ எதுகை ஸறாமல்‌ வேறுபட்டு வந்தால்‌ 
அது மூவிகற்பம்‌ ஆகும்‌. 
- இவ்வாறு செய்யுளில்‌ வெவ்வேறு எதுகைகளைப்‌ ற்று வருவது பல விகற்பம்‌ ஆகும்‌. 


மாமியை ஆள்‌6€வாம்‌ 





சான்றோர்‌ சித்திரம்‌ : 
வினாக்கள்‌:- 


வன்தொடர்க்‌ குற்றியலுகரத்திற்கான சான்று ஸதி.” ்‌ 
இ) தரியாது ்‌ 7d 





௮) அஃது ஆ) எனக்கு ம. 
விடை: ஆ) எனக்கு ம்க்‌ 





“ஞானசாகரம்‌” என்ற இதழை நடத்தியவர்‌ யார்‌? விடை: மறைமலையடிகள்‌ 


பரிதிமாற்கலைஞருடனான நட்பு “தனித்தமிழ்‌” மீதான அடிகளாரின்‌ பற்றை மிகுதியாக்கியது. 
(வினாத்தொடராக மாற்றுக) 
யாருடனான நட்பு 'தனித்தமிழ்‌' மீதான அழகளாரின்‌ பற்றை மிகுதியாக்கியது? 





இந்நிகழ்வில்‌ பரிதிமாற்கலைஞரையே வியக்க வைத்தவர்‌ மறைமலையடிகள்‌ 
- இத்தொடரில்‌ அமைந்துள்ள வினையாலணையும்‌ பெயரை எடுத்தெழுதுக 
வினையாலணையும்‌ பெயர்‌ - வைத்தவர்‌ 





ஓர்‌, அஃது என்ற சொற்கள்‌ எந்த இடத்தில்‌ அமையும்‌? சான்று தருக. 
உ வருமாழியில்‌ உயிஷழுத்து வரும்‌ சொல்லுக்கு முன்பு மட்டுமே ஓர்‌. ௮ஃது என்ற சொற்கள்‌ வரும்‌. 
எ.கா : ஓர்‌ அறிவுக்கடல்‌ 
அஃது எனக்குத்‌ தெரியாது 





11. 


தொடரில்‌ உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக : 
எ.கா : நம்‌ மானிலம்‌ இந்த ஆண்டு வரட்சியால்‌ பாதிக்கப்பட்டது. 
நம்‌ மாநிலம்‌ இந்த ஆண்டு வறட்சியால்‌ பாதிக்கப்பட்டது 
1) எங்கள்‌ ஊரில்‌ நூலகக்‌ கட்டடம்‌ கட்ட ௮றசு நிதி ஒதுக்கியது 
விடை: எங்கள்‌ ஊரில்‌ நூலகக்‌ கட்டடம்‌ கட்ட அரசு நிதி ஒதுக்கியது 
2) ரங்கன்‌ வங்கலப்‌ பாத்திரக்கடை வைத்திருக்கிறார்‌. 
விடை: ரங்கன்‌ வெண்கலப்‌ பாத்திரக்கடை வைத்திருக்கிறார்‌. 
3) மானம்‌ பார்த்த பூமியில்‌ பயிறு வகைகள்‌ பயிரிடப்படுகின்றன. 
விடை: வானம்‌ பார்த்த பூமியில்‌ பயறு வகைகள்‌ பயிரிடப்படுகின்றன. 
4) ஐப்பசி அடைமழையில்‌ ஊருனி நிறைந்தது. 
விடை: ஐப்பசி அடைமழையில்‌ ஊருணி நிறைந்தது 
5) இன்னிக்கு சாயங்காலம்‌ கபட போட்டி நடைபெறும்‌ 
விடை: இன்று சாயுங்காலம்‌ கபடி போட்டி நடைபெறும்‌ 





111. 


தமிழாக்கம்‌ தருக 
நூலக வசதி 

சர்வதேச அளவில்‌, இந்தியாவில்‌ கல்வி மற்றும்‌ சமூகத்‌ தேவைகளால்‌ நூலக வசதியில்‌ கடுமையான 
பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில்‌ காமன்‌ வல்த்‌ தலைமையிலான மேலாதிக்கத்தையும்‌ 
பிரிட்மஷ்‌ காலனிகளையும்‌ இந்தியா எவறுமனே எதிர்க்கிறது. ஒரு சில நகரங்களால்‌ மட்டுமே நூலகத்தை 
அதிகரிக்க செய்ய முழகிறது. ஒரு சில நகரங்கள்‌ மட்டுமே பெருமிதம்‌ கொள்கிறது. இதில்‌ கிராமப்புற மக்கள்‌ 
முற்றிலும்‌ புறக்கணிக்கப்படுகிறார்கள்‌. பின்தங்கிய நாடுகளில்‌ கூட காணப்படுகின்ற நூலக வசதி இங்கு 
முற்றிலும்‌ புறக்கணிக்கப்படுகிறது. பின்தங்கிய பகுதிகளில்‌ நூலகத்தின்‌ வளர்ச்சி தாமதமாகிறது. பள்ளிகளின்‌ 
எண்ணிக்கை மற்றும்‌ எழுத்தறிவு விகிதம்‌ உயர்ந்தால்‌ மட்டுமே இந்தியாவில்‌ புத்தகங்களை வாசிப்போர்‌ 
எண்ணிக்கையும்‌ உயரும்‌. சில பகுதிகளில்‌ புத்தகம்‌ மற்றும்‌ பத்திரிகைகள்‌ வாங்குவதற்குக்‌ கூட வழி இல்லை. 
போதுமான அளவிலான ஸாது நூலகம்‌ மற்றும்‌ வாசிப்பு அறை இல்லாத காரணத்தினால்‌ வாசிக்கும்‌ பழக்கம்‌ 
மக்களிடையே குறைந்து காணப்படுகிறது. எனவே தான்‌, மக்களில்‌ பெரும்பாலோர்‌ வாசிக்கும்‌ பழக்கத்தினை 
வழக்கமாகக்‌ கொண்ழருக்கவில்லை. 





IV. 


பின்வரும்‌ பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக : 

௮) யானைக்கும்‌ அடி சறுக்கும்‌ : 
பொருள்‌ : 
தனக்குத்‌ தான்‌ அனைத்து அனுபவங்களும்‌ ஒதரியுமே இது என்ன? இது சாதாரண ஒன்று தானே என்று 
எளிதாக நாம்‌ நினைத்தது நமக்கு எதிர்பாராத பரிய தீமையை ஏற்படுத்தி விடும்‌. 
வாழ்வியல்‌ நிகழ்வு : 
என்‌ நண்பன்‌ இராமன்‌ நீச்சல்‌ போட்டிகளில்‌ கலந்து காண்டு பல பதக்கங்களையும்‌ ௮வன்றுள்ளான்‌. 
ஏன்‌ கடலில்‌ கூட ஒரு முறை நீந்திச்‌ சன்று திரும்பி வந்து சாதனை புரிந்துள்ளான்‌. 
ஒரு முறை அவன்‌ உறவினர்களோடு ஆற்றங்கரைக்குச்‌ சென்றான்‌. அப்போது ஆற்றில்‌ ஏற்பட்ட திடீர்‌ 
வெள்ளப்பெருக்கு கரையிலுள்ளவர்களையும்‌ அவர்களது உடைமைகளையும்‌ அழத்துக்‌ கொண்டு 
சென்றது. என்‌ நண்பன்‌ இராமன்‌ தான்‌ கடலிலேயே நீந்தியவன்‌ என்ற நம்பிக்கையில்‌ ஆற்றுக்குள்‌ 
சென்று அனைவரையும்‌ காப்பாற்றி விடலாம்‌ என நினைத்தான்‌. ஆனால்‌ எதிர்பாராத விதமாக ஆற்று 
வெள்ளத்தில்‌ இராமனும்‌ அழத்துச்‌ செல்லப்பட்டான்‌. நீண்ட நேரத்திற்குப்‌ பின்பே தீயணைப்புத்‌ 
துறையினரால்‌ காப்பாற்றப்பட்டான்‌. 
அப்போது “யானைக்கும்‌ அடி சறுக்கும்‌' என்ற பான்மாழியை நான்‌ நன்கு உணர்ந்து கொண்டேன்‌. 





ஆ) தினை விதைத்தவன்‌ தினை அறுப்பான்‌; 
வினை விதைத்தவன்‌ வினை அறுப்பான்‌ 
பொருள்‌ : 
நாம்‌ பிறர்க்கு நன்மை செய்தால்‌ நமக்கும்‌ நன்மையே கிடைக்கும்‌. நாம்‌ தீமை செய்தால்‌ நமக்கும்‌ 
தீமையே கிடைக்கும்‌. 
வாழ்வியல்‌ நிகழ்வு : 
என நண்பன்‌ வாசனின்‌ அப்பா எபருந்தன்மையான குணமுடையவர்‌. எல்லாரிடத்திலும்‌ இயல்பாகப்‌ 
பழகும்‌ தன்மையுடையவர்‌. நல்ல பழக்க வழக்கங்களையும்‌ மன்னிக்கும்‌ குணம்‌, பொறுமை, 
மனிதநேயம்‌ ஆகியவற்றையும்‌ சிறு சிறு கதைககள்‌, பான்ஸாழிகள்‌ மூலமாகத்‌ தம்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தே வளர்த்தார்‌. இப்போது அவரின்‌ பிள்ளைகளான என்‌ நண்பரின்‌ சகோதர 
சகோதரிகள்‌ அரசின்‌ பலதுறைகளிலும்‌ மிக உயர்ந்த பதவியில்‌ உள்ளனர்‌. 
ஆனால்‌, வாசனின்‌ சித்தப்பாவோ முற்றிலும்‌ மாறுபட்டவர்‌. வாசனின்‌ அப்பாவிற்குக்‌ கிடைக்கும்‌ 
மரியாதையும்‌ புகழையும்‌ கண்டு பொறாமைப்படூபவர்‌. அதனால்‌ அவர்‌ பகைஉணர்ச்சியையும்‌, 
பழிவாங்கும்‌ குணம்‌, தண்ழக்கும்‌ குணம்‌ போன்ற தீய பண்புகளைச்‌ சொல்லிக்‌ கொடுத்தே தம்‌ 
பிள்ளைகளை வளர்த்தார்‌. அவர்கள்‌ இப்போதோ தினமும்‌ காவல்‌ நிலையம்‌ சென்று கைலயழுத்து 
போடும்‌ குற்றவாளிகளாக உள்ளனர்‌. 
வாசனின்‌ குடும்பம்‌ மூலம்‌ தினை விதைத்தவன்‌ தினை அறுப்பான்‌ என்பதையும்‌ 
வாசனின்‌ சித்தப்பா குடும்பம்‌ மூலம்‌ வினை விதைத்தவன்‌ வினை அறுப்பான்‌ என்பதையும்‌ 
உணர்ந்து கொண்டேன்‌. 

இ) குற்றம்‌ பார்க்கின்‌ சுற்றம்‌ இல்லை : 
பொருள்‌ : 
நாம்‌ எப்போதும்‌ நம்மைச்‌ சுற்றி உள்ளவர்களிடம்‌ இருக்கும்‌ குறைகளை மட்டுமே கண்டுபிழத்து 
அவற்றைப்‌ பெரிதாக்கி சண்டையிட்டால்‌ நம்‌ நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்மை விட்டூ 
விலகி விடுவர்‌. 
வாழ்வியல்‌ நிகழ்வு : 
என்‌ அத்தை நிரஞ்சனா பரிய குடும்பத்தில்‌ வாழ்ந்து வந்தார்‌. ஆனால்‌ எப்போதும்‌ தன்னைச்‌ சுற்றி உள்ள 
உறவினர்களிடமும்‌ அண்டை வீட்டாரிடமும்‌ அவர்களது குறைகளைச்‌ சுட்மக்‌ காட்டச்‌ சண்டையிட்டுக்‌ 
கொண்டே இருப்பார்‌. தினமும்‌ இந்நிலை மிகவும்‌ மோசமாகிக்‌ கொண்டே போனதால்‌ பக்கத்து 
வீட்டார்கள்‌ இவரிடம்‌ பேசுவதை நிறுத்தி விட்டனர்‌. அந்தத்‌ ததருவினரே இவரிடம்‌ பேசுவதே கிடையாது. 
போகப்‌ போக என்‌ அத்தையின்‌ பிள்ளைகளுக்கும்‌ திருமணம்‌ மற்றும்‌ கல்வியின்‌ காரணமாக வெளியூர்‌, 
வெளிநாடு என்று பயணித்து விட்டனர்‌. 
இப்போது அவரிடம்‌ சென்று யாரும்‌ பேசுவதோ பார்ப்பதோ கிடையாது. மாமாவின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு 
ஆதரிக்க யாருமின்றி தனிமரமாகவே இருக்கிறார்‌. 
தனது ஆதரவற்ற சூழ்நிலையில்‌ என்‌ அத்தை “குற்றம்‌ பார்க்கின்‌ சுற்றம்‌ இல்லை” என்பதை உணர்ந்து 
கொண்டார்‌. 
குற்றம்‌ பார்ப்பது - அத்தையின்‌ குறை கூறும்‌ மனநிலை 
சுற்றம்‌ இல்லை தற்போது ஆதரவற்று இருப்பது 

ஈ) எறும்பு ஊரக்‌ கல்லும்‌ தேயும்‌ : 
பொருள்‌ : 
மிகச்‌ சிறிய அளவிலான எடையுடைய எறும்பே பெருங்கூட்டமாக ஒரே இடத்தில்‌ சென்றால்‌ கல்‌ 
கூட தேய்ந்து போய்விடும்‌. நாம்‌ சரிவனக்‌ கருதிய ஒன்றைத்‌ திரும்ப திரும்ப பிறரிடம்‌ பதிவு செய்து 
கொண்டே இருந்தால்‌ ஒரு காலக்கட்டத்தில்‌ அவர்களின்‌ மனதிலும்‌ நம்‌ கருத்து சரியன்று பதிவாகி 
விடும்‌. 





வாழ்வியல்‌ நிகழ்வு : 

என்‌ சித்தி சுடலிக்குப்‌ பொறியியல்‌ படிப்பு மீது நம்பிக்கை இல்லை. எனவே, தன்‌ மகனின்‌ பொறியியல்‌ 
பழப்பு மீதான ஆசையைத்‌ தவறு என்று புரிய வைக்க நினைத்தாள்‌. தினமும்‌ தன்‌ திறன்பேசியில்‌ 
தேழத்தேழச்‌ எசய்திகளைச்‌ சேகரித்தாள்‌. அவனுடைய எதிர்காலத்தில்‌ எந்தத்‌ துறையில்‌ மதிப்பு 
அதிகமாகும்‌ என்பதை எடுத்துச்‌ சொல்லிப்‌ புரிய வைத்தாள்‌. தக்க சான்றுகளோடு மெய்பித்தாள்‌. 
பொறியியல்‌ துறை பற்றிய தனது சொந்த கருத்துகளை மகனிடம்‌ தினமும்‌ பதிவு செய்ய ஒரு 
காலக்கட்டத்தில்‌ அவனுக்குப்‌ பொறியியல்‌ மீதான ஆசை குறைந்து போனது. பிறகு வேறு துறையைத்‌ 
தேர்ந்‌தடுத்து மிகக்‌ குறைந்த செலவில்‌ படத்து முழத்து விட்டு இப்போது தன்‌ அலுவலகத்தில்‌ உயர்ந்த 
பதவியில்‌ உள்ளான்‌. 

இந்றிகழ்விலிருந்து “எறும்பு ஊரக்‌ கல்லும்‌ தேயும்‌' என்பதை உணரலாம்‌. 

எறும்பு ஊர்வது -- சித்தியின்‌ பிற துறை சார்ந்த கருத்துகள்‌ 

கல்லும்‌ தேயும்‌ -- சித்தி மகனின்‌ மனம்‌ மாறியது 


ஈ) ஊழி பெயரினும்‌ தாம்‌ பெயரார்‌ 
பொருள்‌ : 
காலமாற்றம்‌ எனப்படும்‌ ஊழியால்‌ மாற்றங்கள்‌ ஏற்பட்டாலும்‌ சிலர்‌ தம்முடைய தன்மையில்‌ மாற 
மாட்டார்கள்‌. 
வாழ்வியல்‌ நிகழ்வு : 
என்‌ மாமா வளவன்‌ மிகவும்‌ ஏழ்மையான குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. பள்ளிப்பழப்பை மட்டுமே 
இலவசமாக முழத்தார்‌. மற்ற மேல்பழப்புகளை பழக்க வைக்க அவரது தந்தையிடம்‌ வசதி இல்லாததால்‌ 
பழக்க வைக்க முழயவில்லை. என்‌ மாமாவே முயன்று பல இடங்களில்‌ இரவும்‌ பகலும்‌ வேலை செய்து 
பணம்‌ சேர்த்து வைத்தார்‌. அதன்‌ பின்பு கல்லூரியில்‌ சென்று பழத்தார்‌. முதுகலைப்‌ பழப்பையும்‌ பகுதி 
நேர வேலை பார்த்துக்‌ கொண்டே பழத்தும்‌ வந்தார்‌. அவரது கழன முயற்சியால்‌ நன்கு பழத்துப்‌ போட்டித்‌ 
தேர்வில்‌ வெற்றி பெற்று முதன்மை கல்வி அலுவலர்‌ ஆகி விட்டார்‌. பின்பு அவரது குடும்பமே வீடு, நிலம்‌ 
எல்லாம்‌ சொந்தமாக வாங்கி வசதியாகி விட்டனர்‌.எனினும்‌ அவரும்‌ அவர்‌ குடும்பமும்‌ தனது தன்மை 
மாறாமல்‌ இன்றும்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. எங்கள்‌ ஊரில்‌ கல்வி பயிலும்‌ மிகவும்‌ ஏழை மாணவர்களை 
அவரே தனது சொந்தச்‌ செலவில்‌ பழக்க வைக்கின்றார்‌. அவரது தனிப்பட்ட எசலவில்‌ பல வசதிகளை 
அமைத்துத்‌ தந்துள்ளார்‌. இந்றிகழ்விலிருந்து “ஊழி பெயரினும்‌ தாம்‌ பெயரார்‌' என்பதை உணரலாம்‌. 


IV. கீழ்க்காணும்‌ பத்திகளைப்‌ படித்து மூன்றில்‌ ஒரு பங்காகச்‌ சுருக்குக 


மூன்றில்‌ ஒரு பங்காகச்‌ சுருக்குதல்‌ : 

திருந்தாப்‌ படிவம்‌ : 

இன்றைய வாழ்க்கைச்சூழலில்‌ ஓய்வின்மை, காலம்‌ தவறிய உணவு, உணவுப்‌ பழக்கவழக்க மாற்றத்தால்‌ 
உடல்‌ நிலைறைக்‌ கவனத்தில்‌ கொள்ளாமல்‌ இயந்திர வாழ்க்கை வாழ்கிறோம்‌. 









உணவே மருந்து மருந்தே வு என்று வாழ்ந்தவர்கள்‌ நம்‌ முன்னோர்கள்‌. புரதம்‌, கொழுப்பு, மாச்சத்து, 
கனிமங்கள்‌, நுண்ணூட்டச்‌ சத்துகள்‌ கேர்ந்த சமச்சீர்‌ உணவை உண்ண வேண்டியது அவசியமாகும்‌. 

உண்ட உணவு செரிமானமாவதற்கு 4 மணி ட்‌ ஆகிறது. உணவை நன்றாக மென்று விழுங்குவதால்‌ 
உமிழ்நீர்‌ சுரந்து உணவுடன்‌ உட்செல்லும்‌. நம்‌ எடை ம்ற்றும்‌ உயரத்தினை பொறுத்து உணவு முறையைத்‌ 
தேர்ந்‌ தடுக்கவும்‌ உடற்பயிற்சி எசய்யவும்‌ வேண்டும்‌. 


தானியங்களும்‌ காய்கறிகளும்‌ பழங்களும்‌ சேர்ந்த உணவு முறையே ஆரோ. ச்திற்கான சரியான தீர்வு. 





திருந்திய படிவம்‌ : 
இன்றைய வாழ்க்கைச்சூழலில்‌ ஓய்வின்மை, காலம்‌ தவறிய உணவு, உணவுப்‌ பழக்கவழக்க மாற்றத்தால்‌ 
உடல்‌ நிலையைக்‌ கவனத்தில்‌ கொள்ளாமல்‌ இயந்திர வாழ்வை வாழ்கிறோம்‌. 
புரதம்‌, கொழுப்பு, மாவுச்சத்து, கனிமங்கள்‌, நுண்ணூட்டச்‌ சத்துகள்‌ சேர்ந்த சமச்சீர்‌ உணவை உண்ண 
வேண்மயது அவசியமாகிறது. 
உண்ட உணவு செரிமானமாவதற்கு 4 மணி நேரம்‌ ஆகிறது. உணவை நன்றாக மென்று விழுங்குவதால்‌ 
உமிழ்நீர்‌ சுரந்து உணவுடன்‌ உட்சல்லும்‌. 
நமது எடை மற்றும்‌ உயரத்தினைப்‌ பாறுத்து உணவு முறையைத்‌ தேர்ந்‌தெடுக்கவும்‌ உடற்பயிற்சி செய்யவும்‌ 
வேண்டும்‌. 
தேவையான தானியங்களும்‌ காய்கறிகளும்‌ பழங்களும்‌ சேர்ந்த உணவு முறையே ஆரோக்கியத்திற்கான 
சரியான தீர்வு. 

மொத்த சொற்கள்‌ — 163 


திருந்தாப்‌ பழவம்‌ - 64 சொற்கள்‌ 


163 
திருந்திய படிவம்‌ த = 54 சொற்கள்‌ 


௫ Ww மொழியோடு விளையாட 





1. மறைந்திருக்கும்‌ சொற்களைக்‌ கண்டுபிடி 


விடைகள்‌ : 










































































11. எண்ணங்களை எழுத்தாக்குக 





பல்துறை வேலைவாய்ப்புகள்‌ 


மேல்நிலைக்கல்வியில்‌ நாம்‌ தோர்ந்‌தைடுக்கும்‌ 
பாடப்பிரிவானது நமது எதிர்கால வாழ்க்கையை 
தீர்மானிக்கிறது. பன்னிஷாண்டாம்‌ வகுப்பில்‌ தேர்ச்சி 
பெற்றவர்களுக்குப்‌ பல துறைகளிலும்‌ அரசு மற்றும்‌ தனியார்‌ 
நிறுவனங்களில்‌ வேலைகள்‌ உள்ளன. நமக்குப்‌ பிழத்த 
துறையில்‌ வேலையில்‌ சேர்வதற்கான பயிற்சிகளையும்‌ 
முயற்சிகளையும்‌ செய்து சாதிக்க வேண்டும்‌. அப்போது தான்‌ 
எதிர்காலத்தில்‌ ஒரு மருத்துவராகவோ, ஆசிரியராகவோ. 
காவல்துறை ஆணையராகவோ, ஒபொறியாளராகவோ, 
மாவட்ட ஆட்சியாளராகவோ, அறிவியல்‌ விஞ்ஞானியாகவோ 
மிளிரலாம்‌. 





111. சொல்லைப்‌ பிரித்தும்‌ சேர்த்தும்‌ தொடரமைக்க 


எ.கா: 


வகை ட 


பலகையால்‌ ஆன மேசையில்‌ உண்டனர்‌ 


பல கைகள்‌ ஒன்றிணைந்து வெற்றியைத்‌ தமதாக்கின 


தாமரை மலரைக்‌ குளத்தில்‌ கண்டேன்‌ 
தாமரை 
தா மரையைக்‌ காட்டல்‌ கண்டேன்‌ 


கோவில்‌ சென்று இறைவனை வணங்கினேன்‌ 


கோ இல்‌ சென்று மன்னரை வணங்கினேன்‌ 


வெங்காயம்‌ 
காயம்‌ (உடல்‌) 
தலைமை ்‌... 


வெங்காயத்தினை உணவினில்‌ இட்டேன்‌ 


வம்‌ காயத்திற்கு மருந்தினை உட்‌எகாண்டேன்‌. 
(வெம்மையாக காயம்‌ இருப்பதால்‌ மருந்து உட்கொண்டேன்‌, 


தலைமை வகிக்க வேண்டும்‌ 


தலை மையை வாங்க வேண்டும்‌ 





நிற்க அதற்குக்‌ 5௯ 


1. கீழ்க்கண்ட இடங்களில்‌ உங்கள்‌ செயல்பாடு எவ்வாறு இருக்கும்‌? 


> கூட்டம்‌ நிரம்பிய பேருந்தில்‌, நீங்கள்‌ அமர்ந்திருக்க, * நான்‌ எழுந்து நின்று கொண்டு, அந்தப்‌ 
உங்கள்‌ அருகில்‌ பெரியவர்‌ ஒருவர்‌ நிற்கிறார்‌. 


பெரியவருக்கு என்‌ இருக்கையைக்‌ 
கொடுப்பேன்‌ 





* பள்ளியில்‌ 


உங்களுடைய தோழர்‌ பசியுடன்‌ உ நான்‌ கொண்டு வந்த உணவினைத்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. 


தோழனோடு பகிர்ந்து உண்பேன்‌ 





* கடற்கரையில்‌ பெற்றோரிடமிருந்து வழிதவறிய * அந்தச்‌ சிறுமியை அழைத்துக்‌ கொண்டு 
சிறுமி கண்ணீர்‌ விட்டுக்‌ கலங்குகிறார்‌. 





அருகிலுள்ள காவல்‌ நிலையத்தில்‌ 


ஒப்படைப்பேன்‌. கடற்கரையிலுள்ள 
ஒலிபருக்கியில்‌ தகவலைத்‌ தெரிவிக்கச்‌ 
செய்வேன்‌. 


11. படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ (வானூர்தி நிலையம்‌) 














Arrival வருகை Passport கடவுச்சீட்டு 
Departure புறப்பாடு Visa நுழைவு இசைவு 
Conveyor Belt ஊர்திப்பட்டை Domestic Flight உள்நாட்டு வானூர்தி 
Take off வானூர்தி கிளம்புதல்‌ 

















